GOVERNMENT OF TAMIL NADU 

2020 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Rs . 25 . 60 Paise . 


" H 


E 

T : 4 
TEL 


தமிழ்நாடு அரசிதழ் 


HTHILEE 


- 


- 


- 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


வலும் 


மயே வெல் ? 


No . 13A ] 


சென்னை , வியாழக்கிழமை , ஜனவரி 9 , 2020 
மார்கழி 24 , விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு- 2050 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


பொருளடக்கம் 


சட்டமுன்வடிவுகள் : 


பக்கங்கள் . 


எண் 4/2020 - தமிழ்நாடு சொத்து உரிமையாளர்கள் மற்றும் வாடகைதாரர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் 

முறைப்படுத்துதல் (திருத்தச் ) சட்டம் 


2 - 4 


எண் 5/ 2020 - தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச் ) சட்டம் - 


5 - 8 


எண் 6/ 2020 - தமிழ்நாடு நகராட்சியச் சட்டங்கள் (திருத்தச் ) சட்டம் ..... 


9 - 18 


19 - 24 


எண் 7/2020 - தமிழ்நாடு நகராட்சியச் சட்டங்கள் (இரண்டாம் திருத்தச்) சட்டம் 
எண் 8/2020 - தமிழ்நாடு ஊராட்சிகள் (திருத்தச் ) சட்டம் 


25 - 26 
27 - 28 


எண் 9/2020 - தமிழ்நாடு ஊராட்சிகள் (இரண்டாம் திருத்தச் ) சட்டம் 


எண் 10/2020 - தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக் கழக (திருத்தச் ) சட்டம் 


29 - 30 


எண் 11 /2020 - தமிழ்நாடு நீக்கறவு செய்தல் சட்டம் .... 


31 - 40 


எண் 12/2020 - தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் (திருத்தச் ) சட்டம் ... 


41 - 42 


எண் 13/2020 - தமிழ்நாடு சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி (திருத்தச் ) சட்டம் .... 


43 - 52 


53 - 56 


எண் 14/ 2020 - தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலை பல்கலைக் கழகம் மற்றும் தனியார் கல்லூரிகள் 
( ஒழுங்குமுறைப்படுத்துதல் ) திருத்தச் சட்டம் 

- 
எண் 15/2020 - தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் சட்டம் 


57 - 64 


268-13A - 1 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2020 - ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 9 - ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , 
நோக்க காரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவைவிதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 4/2020 


தமிழ்நாடு சட்டம் 42 / 2017 


2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சொத்து உரிமையாளர்கள் மற்றும் 

வாடகைதாரர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் முறைப்படுத்துதல் 
சட்டத்தை மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 

இந்தியக் குடியரசின் எழுபதாவது ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 

1 . ( 1) இந்தச் சட்டம் , 2020 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சொத்து குறுந்தலைப்பு மற்றும் 
உரிமையாளர்கள் மற்றும் வாடகைதாரர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் தொட 
முறைப்படுத்துதல் (திருத்தச் ) சட்டம் என்று வழங்கப்பெறும் . 

(2 ) இது , 2019 - ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 20 - ஆம் நாளன்று 
நடைமுறைக்கு வந்துவிட்டதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

2 . 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சொத்து உரிமையாளர்கள் மற்றும் 4 - ஆம் பிரிவிற்கான 
வாடகைதாரர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் முறைப்படுத்துதல் திருத்தம் . 
சட்டத்தின் 4 - ஆம் பிரிவின் ( 2) - ஆம் உட்பிரிவில் உள்ள " இருநூற்றுப் பத்து 
நாட்கள் ” எனும் சொற்றொடருக்குப் பதில் “ ஐநூற்று எழுபத்தைந்து நாட்கள் " எனும் 
சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

3 . (1) 2019 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சொத்து உரிமையாளர்கள் மற்றும் நீக்கறவு மற்றும் 
வாடகைதாரர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் முறைப்படுத்துதல் காப்புரைகள் . 
(இரண்டாம் திருத்த ) அவசரச் சட்டம் இதன்மூலம் நீக்கறவு செய்யப்படுகிறது . 

(2 ) அவ்வாறு நீக்கறவு செய்யப்பட்டிருக்கின்ற போதிலும் , 
மேற்சொன்ன அவசரச் சட்டத்தின் படி 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சொத்து 
உரிமையாளர்கள் மற்றும் வாடகைதாரர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் 
முறைப்படுத்துதல் சட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட எதுவும் அல்லது எடுக்கப்பட்ட 
நடவடிக்கை எதுவும் இந்தச் சட்டத்தின் படி செய்யப்பட்டிருப்பதாகவோ , அல்லது 
எடுக்கப்பட்டிருப்பதாகவோ கொள்ளப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு அவசரச் சட்டம் 

5 / 2019 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்கக்காரண விளக்கவுரை . 


2017- ஆம் ஆண்டு தமிழ்நாடு சொத்து உரிமையாளர்கள் மற்றும் வாடகைதாரர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் 
முறைப்படுத்துதல் சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 42 / 2017 ) 2019 - ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22 - ம் தேதி நடைமுறைக்கு 
கொண்டுவரப்பட்டு 1960 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கட்டடங்கள் ( குத்தகை மற்றும் வாடகைக்) கட்டுப்பாடு சட்டமானது (தமிழ்நாடு 
சட்டம் 18/1960) நீக்கறவு செய்யப்பட்டது . (தமிழ்நாடு சட்டம் 42 /2017 ) இன் பிரிவு 4 உட்பிரிவு (2) இன் படி , சொத்து உரிமையாளரும் , 
வாடகைதாரரும் இச்சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து 90 நாட்களுக்குள் எழுத்துபூர்வமான வாடகை ஒப்பந்தம் ஏற்படுத்திக் 
கொள்ளவேண்டும் . சொத்து உரிமையாளர்கள் மற்றும் வாடகைதாரர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களின் அடிப்படையில் 
எழுத்துபூர்வமான வாடகை ஒப்பந்தத்தில் ஈடுபட நிர்ணயிக்கப்பட்ட கால அவகாசத்தை இச்சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 42 /2017) 
கொண்டுவரப்பட்ட நாளிலிருந்து இருநூற்று பத்து நாட்களாக நீட்டிப்பு செய்யப்பட்டது . மேலும் சொத்து உரிமையாளர் மற்றும் 
வாடகைதாரர்கள் வாடகை ஒப்பந்தத்தில் ஈடுபட வேண்டிய மேற்சொன்ன கால அளவான இருநூற்று பத்து நாட்களை மேலும் 
நீட்டிப்பு செய்ய விண்ணப்பம் பெறப்பட்டது . எனவே அரசானது மேலும் பெறப்பட்ட விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து (தமிழ்நாடு 
சட்டம் 42/ 2017) பிரிவு 4 ஆனது திருத்தம் செய்ய முடிவு செய்து வாடகை ஒப்பந்தத்தில் ஈடுபட வேண்டிய கால அவகாசத்தை மேலும் 
முந்நூற்று அறுபத்தைந்து நாட்கள் என நீட்டிக்க முடிவு செய்துள்ளது . 2019 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சொத்து உரிமையாளர்கள் 
மற்றும் வாடகைதாரர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் முறைப்படுத்துதல் (இரண்டாம் திருத்த ) அவசரச் சட்டம் (தமிழ்நாடு 
அவசரச் சட்டம் 5/ 2019) 2019 - ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30 - ஆம் நாள் ஆளுநரால் பிரகடனம் செய்யப்பட்டு 2019 - ஆம் 
ஆண்டு அக்டோபர் மாதம் 31 - ஆம் நாளன்று தமிழ்நாடு அரசு சிறப்பிதழில் வெளியிடப்பட்டது . 


2 . இந்தச் சட்டமுன்வடிவானது கூறப்பட்ட அவசர சட்டத்தை மாற்றியமைக்க விழைகிறது . 


ஓ . பன்னீர்செல்வம் , 
துணை முதலமைச்சர் . 


கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2020 - ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 9 - ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , 
நோக்ககாரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவைவிதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 5 /2020 


ம 


1920 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தை மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 
இந்தியக் குடியரசின் எழுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 

1 . (1 ) இந்தச் சட்டம் , 2020 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட குறுந்தலைப்பு மற்றும் 
நகராட்சிகள் (திருத்தச் ) சட்டம் என்று வழங்கப்பெறும் . 

B தொடக்கம் . 
( 2 ) 10 ஆம் பிரிவின் ( b ) கூறு 2019 ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 12 
ஆம் நாளன்று நடைமுறைக்கு வந்துவிட்டதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் 
மற்றும் இந்தச் சட்டத்தின் எஞ்சியுள்ள வகைமுறைகள் அனைத்தும் 2011 ஆம் 
ஆண்டு ஜனவரித் திங்கள் 6ஆம் நாளன்று நடைமுறைக்கு வந்துவிட்டதாகக் 
கொள்ளப்படுதல் வேண்டும் . 

2 . (இதன் பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடுவதான ) 1920 தமிழ்நாடு சட்டம் V/1920. 
ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின் 3 ஆம் பிரிவில், 

( a ) (7 - A ) எனும் கூறில் உள்ள, " மூன்றாம் நிலை நகராட்சி " எனும் 
சொற்றொடர் விட்டுவிடப்படுதல் வேண்டும் ; 


3ஆம் பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


( b ) ( 12 - C ) எனும் கூறில் உள்ள , " மூன்றாம் நிலை நகராட்சி " எனும் 
சொற்றொடர் விட்டுவிடப்படுதல் வேண்டும் ; 


(c ) (29 - A ) கூறில் உள்ள " மூன்றாம் நிலை நகராட்சி அல்லது " எனும் 
சொற்றொடர் விட்டுவிடப்படுதல் வேண்டும் ; 


1 - A எனும் 

அத்தியாத்தை 
விட்டுவிடுதல் . 


(d ) ( 29- AA ) எனும் கூறு விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 
3 . முதன்மைச் சட்டத்தின் 1- A எனும் அத்தியாயம் விட்டு விடப்படுதல் 
வேண்டும் . 


24- A ஆம் பிரிவிற்கானத் 4 . முதன்மைச் சட்டத்தின் 24 - A ஆம் பிரிவில் " மூன்றாம் நிலை நகராட்சி ” 
திருத்தம் . 

எனும் சொற்றொடருக்குப் பதிலாக "பேரூராட்சி " எனும் சொற்றொடர் மாற்றாக 

அமைக்கப்படுதல் வேண்டும் . 
28 ஆம் பிரிவிற்கானத் 5 . முதன்மைச் சட்டத்தின் 28 ஆம் பிரிவில் , (1) ஆம் உட்பிரிவில் , (a ) கூறுக்குப் 
திருத்தம் . 

பதிலாக பின்வரும் கூறு மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

"( a ) பேரூராட்சிகளைப் பொருத்த நேர்வில் , 3 - Q ஆம் பிரிவில் (2 ) ஆம் 

உட்பிரிவில் , சுட்டப்பட்ட நபர்கள் ." 
30ஆம் பிரிவிற்கானத் 

6 . முதன்மைச் சட்டத்தின் 30 ஆம் பிரிவில் , விளக்கம் II- ல் (a ) கூறுக்குப் 
திருத்தம் . 

பதிலாக பின்வரும் கூறு மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

"(a ) பேரூராட்சிகளைப் பொருத்த நேர்வில் 3 - 0 ஆம் பிரிவில் (2) ஆம் 

உட்பிரிவில் சுட்டப்பட்ட நபர்கள் . " 
43- Bஆம் பிரிவிற்கானத் 7 . முதன்மைச் சட்டத்தின் 43 - B ஆம் பிரிவில் , 
திருத்தம் . 

( a ) ஓரத்தலைப்பில் , " மூன்றாம் நிலை நகராட்சிகள் மற்றும் 
பேரூராட்சிகள் எனும் சொற்றொடருக்குப் பதிலாக "பேரூராட்சிகள் " எனும் 
சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


(b ) (1) ஆம் உட்பிரிவில் , " மூன்றாம் நிலை நகராட்சிகள் மற்றும் 
பேரூராட்சிகள் " எனும் சொற்றொடருக்குப் பதிலாக "பேரூராட்சிகள் " எனும் 

சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 
43 - BBஆம் பிரிவிற்கானத் 8 . முதன்மைச் சட்டத்தின் 43 - BB - ஆம் பிரிவில் , (1) ஆம் உட்பிரிவில், 
திருத்தம் . 

" மூன்றாம் நிலை நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் " எனும் சொற்றொடருக்குப் 

பதிலாக "பேரூராட்சி ” எனும் சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 
49- Aஆம் பிரிவிற்கானத் 9 . முதன்மைச் சட்டத்தின் 49 - Aஆம் பிரிவில் , " மூன்றாம் நிலை நகராட்சி " 
திருத்தம் . 

எனும் சொற்றொடருக்குப் பதிலாக , "பேரூராட்சி " எனும் சொற்றொடர் மாற்றாக 

அமைக்கப்படுதல் வேண்டும் . 
50ஆம் பிரிவிற்கானத் 10 . முதன்மைச் சட்டத்தின் 50 ஆம் பிரிவில் ( 1 ) ஆம் உட்பிரிவில் , 
திருத்தம் . 

( a) "3 - C ஆம் பிரிவில் (2) ஆம் உட்பிரிவில் (b ) மற்றும் (c )- ஆம் கூறுகள் 
அல்லது ” எனும் சொற்றொடர் விட்டுவிடப்படுதல் வேண்டும் ; 

( b ) "(a ) மனநிலை பாதிக்கப்பட்டவராகுதல் " எனும் சொற்றொடருக்குப் 
பதிலாக பின்வரும் சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , 
அதாவது : 

" (b ) மனநிலை பாதிக்கப்பட்டவராகுதல் , " 
68ஆம் பிரிவிற்கானத் 

11 . முதன்மைச் சட்டத்தின் 68 ஆம் பிரிவில் , (1 ) ஆம் உட்பிரிவில் , 
திருத்தம் . 

அட்டவணையில் " III நிலை நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் " எனும் 
சொற்றொடருக்குப் பதிலாக "பேரூராட்சிகள் " எனும் சொற்றொடர் மாற்றாக 

அமைக்கப்படுதல் வேண்டும் . 
124 - B ஆம் 

12 . முதன்மைச் சட்டத்தின் 124 - Bஆம் பிரிவில் , (1) ஆம் உட்பிரிவில் , 
பிரிவிற்கானத் 

" மூன்றாம் நிலை நகராட்சி " எனும் சொற்றொடர் வருகின்ற இடங்களிலெல்லாம் , 
திருத்தம் . 

" பேரூராட்சிகள் " எனும் சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 
223 - Aஆம் 

13 . முதன்மைச் சட்டத்தின் 223- A ஆம் பிரிவில் ,(1) ஆம் உட்பிரிவில்," மூன்றாம் 
பிரிவிற்கானத் 

நிலை நகராட்சி , பேரூராட்சி அல்லது நகராட்சி ” எனும் சொற்றொடருக்குப் பதிலாக 
திருத்தம் . 

" பேரூராட்சி அல்லது நகராட்சி ” எனும் சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் 

வேண்டும் . 
223 - Bஆம் 

14 . முதன்மைச் சட்டத்தின் 223 - B ஆம் பிரிவில் (1 ) ஆம் உட்பிரிவில் " மூன்றாம் 
பிரிவிற்கானத் 

நிலை நகராட்சி ,பேரூராட்சி அல்லது நகராட்சி ” எனும் சொற்றொடருக்குப் பதிலாக 
திருத்தம் . 

" பேரூராட்சி அல்லது நகராட்சி ” எனும் சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் 

வேண்டும் . 
285 - C - ஆம் 

15 . முதன்மைச் சட்டத்தின் 285 - C ஆம் பிரிவில் , (5 ) ஆம் 
பிரிவிற்கானத் 

உட்பிரிவில் , "நகராட்சி , பேரூராட்சி அல்லது மூன்றாம் நிலை நகராட்சி ” எனும் 
திருத்தம். 

சொற்றொடருக்குப் பதிலாக "நகராட்சி அல்லது பேரூராட்சி ” எனும் சொற்றொடர் 

மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 
285 - CC ஆம் 

16. முதன்மைச் சட்டத்தின் 285 - CC ஆம் பிரிவில் , 
பிரிவிற்கானத் 
திருத்தம். 

( a) (1) ஆம் உட்பிரிவில் அட்டவணையில் " மூன்றாம் நிலை நகராட்சிகள் " 
எனும் சொற்றொடருக்குப் பதிலாக "பேரூராட்சிகள் " எனும் சொற்றொடர் மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


357 -Aஆம் பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


(b ) (2 ) ஆம் உட்பிரிவில் “ நகராட்சி , பேரூராட்சி அல்லது மூன்றாம் நிலை 
நகராட்சி " எனும் சொற்றொடருக்குப் பதிலாக " நகராட்சி அல்லது பேரூராட்சி " 
எனும் சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

17 . முதன்மைச் சட்டத்தின் 357 - ஆம் பிரிவில் , ஓரத்தலைப்பு உள்ளடங்கலாக , 
" மூன்றாம் நிலை நகராட்சி மற்றும் பேரூராட்சி உள்ளடங்கலாக " எனும் 
சொற்றொடருக்குப் பதிலாக "பேரூராட்சி உள்ளடங்கலாக " எனும் சொற்றொடர் 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


18 . முதன்மைச் சட்டத்தின் 370 ஆம் பிரிவில், (3 ) ஆம் உட்பிரிவில் , " மூன்றாம் 370 ஆம் பிரிவிற்கானத் 
நிலை நகராட்சி ” எனும் சொற்றொடர் வருகின்ற இரு இடங்களிலும் "பேரூராட்சி " திருத்தம் . 
எனும் சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 
19 . முதன்மைச் சட்டத்தின் 373 ஆம் பிரிவில் , -- 

373 ஆம் பிரிவிற்கானத் 

திருத்தம் . 
( a ) ஓரத்தலைப்பில் , " மூன்றாம் நிலை நகராட்சி ” எனும் சொற்றொடருக்குப் 
பதிலாக "பேரூராட்சி ” எனும் சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(b ) தொடக்கப்பகுதி மற்றும் (d ) மற்றும் (1) கூறுகளில் " இடைநிலைப் 
பரப்பிடம் ” எனும் சொற்றொடருக்குப் பதிலாக "ஊராட்சி நகர் ” எனும் சொற்றொடர் 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( c ) (b) கூறில் "ஊராட்சி பகுதிக்கு ஒரு மூன்றாம் நிலை நகராட்சி " 
எனும் சொற்றொடருக்குப் பதிலாக "ஊராட்சி நகருக்கு ஒரு பேரூராட்சி ” எனும் 
சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(d ) ( c) , (f ), (g ) , ( h ) , (i) மற்றும் (j) கூறுகளில் " மூன்றாம் நிலை 
நகராட்சி " எனும் சொற்றொடர் வருகின்ற இடங்களிலெல்லாம் "பேரூராட்சி ” எனும் 
சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

20 . முதன்மைச் சட்டத்தின் 374 ஆம் பிரிவில் , " மூன்றாம் நிலை நகராட்சி " 374 ஆம் பிரிவிற்கானத் 
எனும் சொற்றொடருக்குப் பதிலாக “பேரூராட்சி ” எனும் சொற்றொடர் மாற்றாக திருத்தம் . 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 
21 . முதன்மைச் சட்டத்தின் 375 ஆம் பிரிவை விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 375 ஆம் பிரிவை 

விட்டுவிடப்படுதல் . 
22 . முதன்மைச் சட்டத்தில் 376 ஆம் பிரிவை விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 376 ஆம் பிரிவை 

விட்டுவிடப்படுதல் 
23 . இந்த முதன்மைச் சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட எந்தவொரு விதிகள் , குறிப்பிட்ட 
துணைவிதிகள் , அறிவிக்கைகள் , ஆணைகள் ஆகியவற்றில் வருகின்ற " மூன்றாம் சொற்றொடர்களை 
நிலை நகராட்சி " , " மூன்றாம் நிலை நகராட்சிகள் " , " அல்லது மூன்றாம் நிலை 

விட்டுவிடப்படுதல் . 
நகராட்சிகள் " , " அல்லது ஒரு மூன்றாம் நிலை நகராட்சி " , " அல்லது மூன்றாம் 
நிலை நகராட்சி " , " அல்லது ஒரு மூன்றாம் நிலை நகராட்சி " மற்றும் " மூன்றாம் 
நிலை நகராட்சிகள் மற்றும் " என்னும் சொற்றொடர்களானது விட்டுவிடப்படுதல் 
வேண்டும் . 


தமிழ்நாடு அவசரச் சட்டம் 

6 / 2019. 


தமிழ்நாடு சட்டம் ஏ/ 1920. 


24 . (1 ) 2019 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்த ) நீக்கறவு மற்றும் காப்புரை . 
அவசரச் சட்டம் ஈங்கிதனால் நீக்கறவு செய்யப்படுகிறது . 

(2 ) அத்தகைய நீக்கறவு இருந்தபோதிலும் , மேற்சொன்ன அவசரச் 
சட்டத்தால் திருத்தம் செய்யப்பட்டவாறான முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட 
எதுவும் அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவும் , இந்தச் சட்டத்தால் திருத்தம் 
செய்யப்பட்டவாறான மேற்சொன்ன அவசரச் சட்டத்தின்படி செய்யப்பட்டிருப்பதாக 
அல்லது எடுக்கப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்கக்காரண விளக்கவுரை. 


தமிழ்நாடு மாநிலத்தில் இருந்த 49 மூன்றாம் நிலை நகராட்சிகளுக்கிடையில் 12 மூன்றாம் நிலை நகராட்சிகள் , திருப்பூர் , 
ஈரோடு , வேலூர் மற்றும் சென்னை மாநகராட்சிகளுடன் 2010 ஆகஸ்ட் 9 ஆம் தேதியிட்ட நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் 
துறையின் அரசாணை (நிலை) எண் 154 இன் படி இணைக்கப்பட்டது மற்றும் அதன் பின்பு 36 மூன்றாம் நிலை நகராட்சிகளானது 
பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நிலை நகராட்சிகளாக வகைப்படுத்தப்பட்டது . இறுதியாக மேல்விசாரம் மூன்றாம் நிலை 
நகராட்சியானது 2011 ஜனவரி 5 ஆம் தேதியிட்ட நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் அரசாணை (நிலை) எண் 
9 இன் படி இரண்டாம் நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது . இந்த மாநிலத்தில் மூன்றாம் நிலை நகராட்சி எதுவும் இல்லை . 
1920 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தில் ( தமிழ்நாடு சட்டம் ஏ/1920 ) மூன்றாம் நிலை நகராட்சிகளை 
முறைப்படுத்தும் வகைமுறைகளானது மிகையானதாகிவிட்டது . அதைத் தொடர்ந்து , அரசானது , தமிழ்நாடு சட்டம் V /1920 இல் 
பொருத்தமான திருத்தத்தை செய்வதென முடிவு செய்துள்ளது . அதற்கிணங்கிய வகையில் , ஆளுநர் 2019 ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
மாவட்ட நகராட்சிகள் (திருத்த ) அவசரச்சட்டத்தினை (தமிழ்நாடு அவசரச்சட்டம் 6/2019) 2019 ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 11 ஆம் 
நாளன்று பிரகடனம் செய்தார் மற்றும் அது 2019 ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 12 ஆம் தேதியிட்ட தமிழ்நாடு அரசு சிறப்பிதழில் 
வெளியிடப்பட்டது . 


2 . இந்த சட்ட முன்வடிவானது , மேற்சொன்ன அவசரச் சட்டத்திற்கு மாற்றாக அமைய விழைகிறது . 


எஸ் . பி.வேலுமணி , 
நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சி 
சிறப்புத் திட்டங்கள் செயலாக்க அமைச்சர் . 


கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2020 - ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 9 - ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , 
நோக்ககாரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவைவிதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 6/2020 


தமிழ்நாடு மாநிலத்தில் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் சட்டத்தை மேலும் 
திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 

இந்தியக் குடியரசின் எழுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

பகுதி - 1 

முன்னுரை . 
1 . (1) இந்தச் சட்டம் , 2020 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சியச் சட்டங்கள் குறுந்தலைப்பு மற்றும் 
( திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கம். 


(2 ) இது 2019 ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 19 ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


பகுதி - II . 


1919 ஆம் ஆண்டு சென்னை நகர மாநகராட்சி சட்டத்திற்கானத் திருத்தம் . 


தமிழ்நாடு சட்டம் 
IV / 1919. 


2 . (இதன் பின்பு இந்தப் பகுதியில் 1919 ஆம் ஆண்டு சட்டம் என 28 ஆம் பிரிவிற்கான 
குறிப்பிடப்படுவதான ) 1919 ஆம் ஆண்டு சென்னை நகர மாநகராட்சிச் சட்டத்தின் மாற்றிடு. 
28 ஆம் பிரிவிற்குப் பதிலாக பின்வரும் பிரிவு மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , 
அதாவது: 

" 28 மேயருக்கான தேர்தல் .- (1) மாமன்றமானது , மாமன்றத்திற்கான ஒவ்வொரு 
சாதாரண தேர்தலுக்குப் பின்பும் அதனுடைய முதல் கூட்டத்தில் மாமன்றத்தின் 
உறுப்பினர்களில் ஒருவரை மேயராகத் தேர்ந்தெடுத்தல் வேண்டும் . 

(2) மேயர் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேதியிலிருந்து ஐந்து ஆண்டுகள் 
காலத்திற்குப் பதவி வகிப்பார் மற்றும் அவர் அத்தகைய மேயராகத் தொடருவார் , 
வரம்புரையாக இடைப்பட்ட காலத்தில் அவருடைய மாமன்ற உறுப்பினர் பதவி 
அற்றுப்போகாது . 

(3 ) மேயர் பதவியில் ஏற்படும் தற்செயல் காலியிடம் எதுவும் புதிய தேர்தல் 
மூலம் நிரப்பப்படவேண்டும் மற்றும் அவ்வாறு ஏற்பட்ட காலியிடம் எதிலும் மேயராகத் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் ஒருவர் , உடனடியாகப் பதவியேற்றல் வேண்டும் மற்றும் 
அவர் எவருடைய காலியிடத்திற்காகத் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாரோ , அந்நபர் 
அக்காலியிடம் ஏற்படாதிருந்தால் எவ்வளவு காலம் வரை பதவியில் இருப்பதற்கு 
உரிமைத் தகுதிப் பெற்றிருப்பாரோ அவ்வளவு காலம் வரையிலும் மட்டுமே அவர் பதவி 
வகித்தல் வேண்டும் . 

(4) மேயர் ஒருவர் அப்பதவியை வகிப்பதற்கு அவர் தகுதியற்றவராக ஆவதன் 
பேரில் அல்லது அவர் பதவியிலிருந்து அகற்றப்படுவதன் பேரில் அல்லது அவரது 
பதவிக்காலம் முடிவுறுவதன் பேரில் அல்லது பிறவாராக மேயராகத் தாம் இருப்பது 
அற்றுப்போவதன் பேரில் தம் பதவியை விட்டகன்றிருப்பதாகக் கொள்ளப்படுதல் 
வேண்டும் . 


10 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


3 . 1919 ஆம் ஆண்டு சட்டத்தின் 44 - AC ஆம் பிரிவில் ,-- 


44 - AC ஆம் 

பிரிவிற்கானத் 
திருத்தம். 


(1) ஓரத் தலைப்பில் , "துணை மேயர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" மேயர் அல்லது துணைமேயர் " என்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 


(2) (1) ஆம் உட்பிரிவில் , “துணை மேயர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" மேயர் அல்லது துணைமேயர் " என்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 

( 3) ( 12 ) ஆம் உட்பிரிவில், " துணை மேயர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" மேயர் அல்லது துணைமேயர் , நேர்விற்கேற்ப " என்ற சொற்றொடர் மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(4) (13) ஆம் உட்பிரிவில் , " துணை மேயர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" மேயர் அல்லது துணைமேயர் என்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 


(5) (14 ) ஆம் உட்பிரிவில், " துணை மேயர் ஒருவர் " என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக “ மேயர் ஒருவர் அல்லது துணைமேயர் ஒருவர் " என்ற சொற்றொடர் மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

4. 1919 ஆம் ஆண்டு சட்டத்தின் 53 ஆம் பிரிவில் , (1) ஆம் உட்பிரிவில் ,"( a) மனநலம் 
பாதிக்கப்பட்டவராகுதல் ” என்ற சொற்றொடருக்குப் பதிலாக பின்வரும் சொற்றொடர் 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


53 ஆம் 

பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


"(b ) மனநலம் பாதிக்கப்பட்டவராகுதல் ; ". 


59 ஆம் 

பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


5. 1919 ஆம் ஆண்டு சட்டத்தின் 59 ஆம் பிரிவில், (2) ஆம் உட்பிரிவில், (c ) கூறில் , 
" மாமன்ற உறுப்பினர் அல்லது மேயர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " மாமன்ற 
உறுப்பினர் " என்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 


பகுதி III. 


1920 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்திற்கான திருத்தம் . 


3 - ஆம் 
பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


20 . 


6 . (இதன் பின்பு இந்தப் பகுதியில் 1920 ஆம் ஆண்டுச் சட்டம் எனக் தமிழ்நாடு சட்டம் 
குறிப்பிடுவதான ) 1920 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின் 
3 - T ஆம் பிரிவில் , (1) ஆம் உட்பிரிவில் , " (அதன் தலைவரைத் தவிர) " எனும் 
சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 

7 . 1920 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 7 ஆம் பிரிவில், (1) ஆம் உட்பிரிவில், " ( அதன் 
தலைவரைத் தவிர) ” எனும் சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 

8 . 1920 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 7 - Aஆம் பிரிவிற்குப் பதிலாக பின்வரும் பிரிவு 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


7 ஆம் பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


7 - A ஆம் 
பிரிவிற்கான 
மாற்றீடு . 


“ 7 - A . தலைவருக்கான தேர்தல் - (1) மன்றமானது மன்றத்திற்கான ஒவ்வொரு 
சாதாரண தேர்தலுக்குப் பின்பும் அதனுடைய முதல் கூட்டத்தில் மன்றத்தின் 
உறுப்பினர்களில் ஒருவரை தலைவராகத் தேர்ந்தெடுத்தல் வேண்டும் . 

(2 ) தலைவர் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேதியிலிருந்து ஐந்து ஆண்டுகள் 
காலத்திற்குப் பதவி வகிப்பார் மற்றும் அவர் அத்தகைய தலைவராகத் தொடருவார் , 
வரம்புரையாக இடைப்பட்ட காலத்தில் அவருடைய மன்ற உறுப்பினர் பதவி அற்றுப் 
போகாது . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


( 3 ) தலைவர் பதவியில் ஏற்படும் தற்செயல் காலியிடம் எதுவும் புதிய 
தேர்தல் மூலம் நிரப்பப்பட வேண்டும் மற்றும் அவ்வாறு ஏற்பட்ட காலியிடம் எதிலும் 
தலைவராகத் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் ஒருவர் , உடனடியாக பதவியேற்றல் வேண்டும் 
மற்றும் அவர் எவருடைய காலியிடத்திற்காகத் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாரோ , அந்நபர் 
அக்காலியிடம் ஏற்படாதிருந்தால் , எவ்வளவு காலம் வரை பதவியில் இருப்பதற்கு 
உரிமைத் தகுதிப் பெற்றிருப்பாரோ அவ்வளவு காலம் வரையிலும் மட்டுமே அவர் பதவி 
வகித்தல் வேண்டும் . 


( 4 ) தலைவர் ஒருவர் அப்பதவியை வகிப்பதற்கு அவர் தகுதியற்றவராக 
ஆவதன் பேரில் அல்லது அவர் பதவியிலிருந்து அகற்றப்படுவதன் பேரில் அல்லது 
அவரது பதவிக்காலம் முடிவுறுவதன் பேரில் அல்லது பிறவாராகத் தலைவராகத் 
தாம் இருப்பது அற்றுப்போவதன் பேரில் தம் பதவியை விட்டகன்றிருப்பதாகக் 
கொள்ளப்படுதல் வேண்டும் . " 
9 . 1920 ஆம் ஆண்டு சட்டத்தின் 8 ஆம் பிரிவில் , - 

8 ஆம் பிரிவிற்கானத் 

திருத்தம் . 
(1 ) ஓரத்தலைப்பில் , " தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர்கள் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக "மன்ற உறுப்பினர்கள் ” என்ற சொற்றொடரானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(2 ) (1) ஆம் உட்பிரிவில் , "தலைவர் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக " மன்ற உறுப்பினர்கள் " என்ற சொற்றொடரானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( 3) (2 ) ஆம் உட்பிரிவில் , " தலைவர் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக "மன்ற உறுப்பினர்கள் ” என்ற சொற்றொடரானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(4) (2- A ) எனும் உட்பிரிவு விட்டுவிடப்படுதல் வேண்டும் ; 

(5) ( 3) ஆம் உட்பிரிவில் , "தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர் ஒருவர் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக "மன்ற உறுப்பினர் ஒருவர் " என்ற சொற்றொடரானது 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(6) (4 ) ஆம் உட்பிரிவில், "தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர் ஒருவர் ” என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக " மன்ற உறுப்பினர் ஒருவர் " என்ற சொற்றொடரானது 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(7) (5 ) ஆம் உட்பிரிவில் , "தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர் ஒருவர் ” மற்றும் 
" தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , முறையே 
" மன்ற உறுப்பினர் ஒருவர் " மற்றும் "மன்ற உறுப்பினர் " என்ற சொற்றொடரானது 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 
10. 1920 ஆம் ஆண்டு சட்டத்தின் 9 ஆம் பிரிவில் ,-- 

(1 ) ஓரத் தலைப்பில் , " தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக “ மன்ற உறுப்பினர் என்ற சொற்றொடரானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


9 ஆம் பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


(2 ) (1 ) ஆம் உட்பிரிவில் , " தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர் என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக “ மன்ற உறுப்பினர் என்ற சொற்றொடரானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(3 ) (3 ) ஆம் உட்பிரிவில் , " (1) ஆம் உட்பிரிவின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட 
தலைவர் ஒருவர் அல்லது மன்ற உறுப்பினர் ஒருவர் ” என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
“ (1) ஆம் உட்பிரிவின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்ற உறுப்பினர் ஒருவர் என்ற 
சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

11 . 1920 ஆம் ஆண்டு சட்டத்தின் 12 ஆம் பிரிவில் (4) ஆம் உட்பிரிவானது 12 ஆம் 
விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 

பிரிவிற்கானத் 
திருத்தம். 


12 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


12 - A ஆம் 
பிரிவிற்கான 
மாற்றீடு . 


12 . 1920 ஆம் ஆண்டு சட்டத்தின் 12 - A ஆம் பிரிவிற்குப் பதிலாக பின்வரும் பிரிவு 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


14 ஆம் பிரிவிற்கான 

மாற்றீடு . 


" 12 - A . தலைவர் அல்லது துணைத்தலைவர் தேர்ந்தெடுக்கப்படாதபோது 
நடைமுறை .- 7 - A ஆம்பிரிவின் கீழ் அல்லது 12 ஆம் பிரிவின் கீழ் நடத்தப்படும் தேர்தலில் 
தலைவர் அல்லது நேர்விற்கேற்ப துணைத்தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லையெனில் 
ஒரு புதிய தேர்தல் நடத்தப்பட வேண்டும் .” . 

13. 1920 ஆம் ஆண்டு சட்டத்தின் 14 ஆம் பிரிவிற்குப் பதிலாக பின்வரும் பிரிவு 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

" 14 . தலைவர் மன்றத்தின் ஒவ்வொரு குழுவிலும் உறுப்பினாயிராயிருத்தல். -- 
தலைவர் தனது பதவியின் காரணமாக மன்றத்தின் ஒவ்வொரு குழுவின் 
உறுப்பினராவார். " . 

14. 1920 ஆம் ஆண்டு சட்டத்தின் 30 ஆம் பிரிவில் , 


30 ஆம் 
பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


(1) ஓரத்தலைப்பில் , " தலைவர் மற்றும் மன்ற உறுப்பினர் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக “மன்ற உறுப்பினர் ” என்ற சொற்றொடரானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


40 ஆம் 
பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


(2 ) (1 ) ஆம் உட்பிரிவில் , " தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக " மன்ற உறுப்பினர் " என்ற சொற்றொடரானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

15. 1920 ஆம் ஆண்டு சட்டத்தின் 40 ஆம் பிரிவில் , ஓரத்தலைப்பு உட்பட , "துணைத் 
தலைவர் " என்ற சொற்றொடர் வருகின்ற இடங்களிலெல்லாம் "தலைவர் அல்லது 
துணைத் தலைவர் " என்ற சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

16 . 1920 ஆம் ஆண்டு சட்டத்தின் 40 - A ஆம் பிரிவில் , 


40 - A ஆம் 
பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


(1 ) ஓரத் தலைப்பில் , "துணைத் தலைவர் " என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக " தலைவர் அல்லது துணைத் தலைவர் " என்ற சொற்றொடரானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(2) (1) ஆம் உட்பிரிவில் , " துணைத் தலைவர் " என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக "தலைவர் அல்லது துணைத் தலைவர் ” என்ற சொற்றொடரானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(3) (12 ) ஆம் உட்பிரிவில் , "துணைத் தலைவர் " என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக “ தலைவர் அல்லது துணைத்தலைவர், நேர்விற்கேற்ப ” என்ற சொற்றொடரானது 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(4) ( 13 ) ஆம் உட்பிரிவில் , " துணைத் தலைவர் " என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக "தலைவர் அல்லது துணைத் தலைவர் ” என்ற சொற்றொடரானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( 5)(14 ) ஆம் உட்பிரிவில் " துணைத்தலைவர் ஒருவர் ” என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக "தலைவர் ஒருவர் அல்லது துணைத் தலைவர் ஒருவர் ” என்ற சொற்றொடரானது 

மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 
40- B ஆம் பிரிவினை 17 . 1920 ஆம் ஆண்டு சட்டத்தின் 40 - B ஆம் பிரிவினை விட்டுவிடப்படுதல் 

விட்டுவிடுதல் . வேண்டும் . 
43 - C ஆம் 

18 . 1920 ஆம் ஆண்டு சட்டத்தின் 43 - C ஆம் பிரிவில் (2) ஆம் உட்பிரிவில் ,-- 
பிரிவிற்கானத் 
திருத்தம் . 

(1) " தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர்கள் " என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக " மன்ற உறுப்பினர்கள் ” என்ற சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 

(2) “ தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" மன்ற உறுப்பினர் ”என்ற சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


19. 1920 ஆம் ஆண்டு சட்டத்தின் 48 ஆம் பிரிவில் , இரு இடங்களில் வருகின்ற 48 ஆம் 
"தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர் ஒருவராக " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக ! 

திருத்தம் . 
" மன்ற உறுப்பினர் ” என்ற சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 
20 . 1920 ஆம் ஆண்டு சட்டத்தின் 49 ஆம் பிரிவில் , 

49 ஆம் 

பிரிவிற்கானத் 
(1 ) (1 ) ஆம் உட்பிரிவில் , “தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர் என்ற திருத்தம் . 
சொற்றொடருக்குப் பதிலாக " மன்ற உறுப்பினர் " என்ற சொற்றொடரானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 
(2)(2) ஆம் உட்பிரிவில் , 

( a ) தொடக்கப் பகுதியில் , " தலைவர் ஒருவராக அல்லது மன்ற 
உறுப்பினர் ஒருவராகத் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" மன்ற உறுப்பினர் ஒருவராக " என்ற சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 


( b ) ( e ) கூறில் , இரு இடங்களில் வருகின்ற "தலைவர் அல்லது மன்ற 
உறுப்பினர் ஒருவர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " மன்ற உறுப்பினர் ஒருவர் " 
என்ற சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 
21. 1920 ஆம் ஆண்டு சட்டத்தின் 50 ஆம் பிரிவில் , 

50 ஆம் 

பிரிவிற்கானத் 
(1) ஓரத்தலைப்பில் , " தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர்கள் " என்ற திருத்தம் . 
சொற்றொடருக்குப் பதிலாக “ மன்ற உறுப்பினர்கள் " என்ற சொற்றொடரானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(2) (1) ஆம் உட்பிரிவில், 


( a ) தொடக்கப்பகுதியில் , "தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர் ஒருவர் " 
என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " மன்ற உறுப்பினர் ஒருவர் " என்ற சொற்றொடரானது 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(b ) (f ) கூறில் , "தலைவரின் அல்லது பிற மன்ற உறுப்பினர் எவரின் ” என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக " பிற மன்ற உறுப்பினர் எவரின் " என்ற சொற்றொடரானது 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( c ) (i) கூறில் , 

( i) "தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர் ” என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக "மன்ற உறுப்பினர் " என்ற சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 


( ii ) வரம்புரையில் , " தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர் ஒருவர் " 
என்ற சொற்றொடருக்குப் பதிலாக "மன்ற உறுப்பினர் ஒருவர் ” என்ற சொற்றொடரானது 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( 3) (4 ) ஆம் உட்பிரிவில், 


( a ) " தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர் ஒருவர் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக " மன்ற உறுப்பினர் ஒருவர் " என்ற சொற்றொடரானது 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(b ) " தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர் " என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக " மன்ற உறுப்பினர் " என்ற சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 
22. 1920 ஆம் ஆண்டு சட்டத்தில் 51 ஆம் பிரிவில் ,-- 

51 ஆம் 

பிரிவிற்கானத் 
(1 ) ஓரத்தலைப்பில் , "தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர் " என்ற திருத்தம் . 
சொற்றொடருக்குப் பதிலாக " மன்ற உறுப்பினர் " என்ற சொற்றொடரானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


14 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


( 2 ) (1) ஆம் உட்பிரிவில் , " தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர் ஒருவர் ", 
"தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர் எவரும் ” மற்றும் " அத்தகைய தலைவர் அல்லது 
மன்ற உறுப்பினர் " என்ற சொற்றொடர்களுக்குப் பதிலாக , முறையே " மன்ற உறுப்பினர் 
ஒருவர் " , " மன்ற உறுப்பினர் எவரும் ” மற்றும் " அத்தகைய மன்ற உறுப்பினர் " என்ற 
சொற்றொடர்களானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( 3) (3 ) ஆம் உட்பிரிவில் , "தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக " மன்ற உறுப்பினர் ” என்ற சொற்றொடரானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


368 ஆம் 
பிரிவிற்கானத் 
திருத்தம். 


23. 1920 ஆம் ஆண்டு சட்டத்தின் 368 ஆம் பிரிவில் , -- 

(1) (2 ) ஆம் உட்பிரிவில் , " தலைவர் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக " மன்ற உறுப்பினர்கள் " என்ற சொற்றொடரானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(2) (5 ) ஆம் உட்பிரிவில், " தலைவர் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் ” என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக “ மன்ற உறுப்பினர்கள் ” என்ற சொற்றொடரானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(3 ) (6 ) ஆம் உட்பிரிவில் , " தலைவர் அல்லது மன்ற உறுப்பினர்கள் ” என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக " மன்ற உறுப்பினர்கள் ” என்ற சொற்றொடரனது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

பகுதி IV . 


தமிழ்நாடு சட்டம் 
15 /1971 . 


1971 ஆம் ஆண்டு மதுரை நகர மாநகராட்சி சட்டத்திற்கானத் திருத்தம் . 
24 . ( இதன் பின்பு இந்தப் பகுதியில் 1971 ஆம் ஆண்டு சட்டமாக 29 ஆம் 
குறிப்பிடப்படுவதான) 1971 ஆம் ஆண்டு மதுரை நகர மாநகராட்சிச் சட்டத்தின் 29 ஆம் 

பிரிவிற்கானத் 

மாற்றீடு . 
பிரிவிற்குப் பதிலாக பின்வரும் பிரிவு மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" 29 . மேயருக்கான தேர்தல் - (1) மாமன்றமானது , மாமன்றத்திற்கான ஒவ்வொரு 
சாதாரண தேர்தலுக்குப் பின்பும் அதனுடைய முதல் கூட்டத்தில் மாமன்றத்தின் 
உறுப்பினர்களில் ஒருவரை மேயராகத் தேர்ந்தெடுத்தல் வேண்டும் . 


( 2 ) மேயர் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேதியிலிருந்து ஐந்து ஆண்டுகள் 
காலத்திற்குப் பதவி வகிப்பார் மற்றும் அவர் அத்தகைய மேயராகத் தொடருவார் , 
வரம்புரையாக இடைப்பட்ட காலத்தில் அவருடைய மாமன்ற உறுப்பினர் பதவி அற்றுப் 
போகாது . 


(3) மேயர் பதவியில் ஏற்படும் தற்செயல் காலியிடம் எதுவும் புதிய தேர்தல் 
மூலம் நிரப்பப்பட வேண்டும் மற்றும் அவ்வாறு ஏற்பட்ட காலியிடம் எதிலும் மேயராகத் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் ஒருவர் , உடனடியாக பதவியேற்றல் வேண்டும் மற்றும் 
அவர் , எவருடைய காலியிடத்திற்காகத் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாரோ , அந்நபர் 
அக்காலியிடம் ஏற்படாதிருந்தால் எவ்வளவு காலம் வரை பதவியில் இருப்பதற்கு 
உரிமைத் தகுதிப் பெற்றிருப்பாரோ அவ்வளவு காலம் வரையிலும் மட்டுமே அவர் பதவி 
வகித்தல் வேண்டும் . 


(4) மேயர் ஒருவர் அப்பதவியை வகிப்பதற்கு அவர் தகுதியற்றவராக ஆவதன் 
பேரில் அல்லது அவர் பதவியிலிருந்து அகற்றப்படுவதன் பேரில் அல்லது அவரது 
பதவிக்காலம் முடிவுறுவதன் பேரில் அல்லது பிறவாராக மேயராக தாம் இருப்பது 
அற்றுப்போவதன் பேரில் தம் பதவியை விட்டகன்றிருப்பதாகக் கொள்ளப்படுதல் 
வேண்டும் ." 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


25 . 1971 ஆம் ஆண்டு சட்டத்தின் 48 - AB ஆம் பிரிவில்,-- 

48 - AB ஆம் 

பிரிவிற்கானத் 
(1) ஓரத்தலைப்பில் , "துணை மேயர் ” என்ற சொற்றொடருக்குப் பதிலாக “ மேயர் திருத்தம் . 
அல்லது துணை மேயர் ” என்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(2) (1)ஆம் உட்பிரிவில் , "துணை மேயர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" மேயர் அல்லது துணை மேயர் " என்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 


( 3) (12 ) ஆம் உட்பிரிவில் , " துணை மேயர் " என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக " மேயர் அல்லது துணை மேயர் , நேர்விற்கேற்ப " என்ற சொற்றொடர் மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(4) (13 ) ஆம் உட்பிரிவில், " துணை மேயர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
“ மேயர் அல்லது துணை மேயர் ” என்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 


(5) (14 ) ஆம் உட்பிரிவில் " துணை மேயர் ஒருவர் ” என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக " மேயர் ஒருவர் அல்லது துணைமேயர் ஒருவர் " என்ற சொற்றொடர் மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

26. 1971 ஆம் ஆண்டு சட்டத்தின் 66 ஆம் பிரிவில் (2) ஆம் உட்பிரிவில் 66 ஆம் பிரிவிற்கான 
( b ) கூறில் " மாமன்ற உறுப்பினர் அல்லது மேயர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக மாற்றீடு . 
" மாமன்ற உறுப்பினர் ” என்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

பகுதி V . 
1981 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் நகர மாநகராட்சி சட்டத்திற்கான திருத்தம் . 
27 . (இதன் பின்பு இந்தப் பகுதியில் 1981 ஆம் ஆண்டு சட்டமாக 29 ஆம் 
குறிப்பிடப்படுவதான) 1981 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் நகர மாநகராட்சிச் சட்டத்தின் 

பிரிவிற்கானத் 

மாற்றீடு . 
29 ஆம் பிரிவிற்குப் பதிலாக பின்வரும் பிரிவு மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , 
அதாவது: 

" 29. மேயருக்கான தேர்தல் - (1) மாமன்றமானது , மாமன்றத்திற்கான ஒவ்வொரு 
சாதாரண தேர்தலுக்குப் பின்பும் அதனுடைய முதல் கூட்டத்தில் மாமன்றத்தின் 
உறுப்பினர்களில் ஒருவரை மேயராகத் தேர்ந்தெடுத்தல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்ட எண் 

25 / 1981 . 


(2 ) மேயர் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேதியிலிருந்து ஐந்து ஆண்டுகள் 
காலத்திற்குப் பதவி வகிப்பார் மற்றும் அத்தகைய மேயராகத் தொடருவார் , வரம்புரையாக 
இடைப்பட்ட காலத்தில் அவருடைய மாமன்ற உறுப்பினர் பதவி அற்றுப்போகாது . 

( 3) மேயர் பதவியில் ஏற்படும் தற்செயல் காலியிடம் எதுவும் புதிய தேர்தல் 
மூலம் நிரப்பப்பட வேண்டும் மற்றும் அவ்வாறு ஏற்பட்ட காலியிடம் எதிலும் மேயராகத் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் ஒருவர் , உடனடியாகப் பதவியேற்றல் வேண்டும் மற்றும் 
அவர் , எவருடைய காலியிடத்திற்காகத் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாரோ அந்நபர் 
அக்காலியிடம் ஏற்படாதிருந்தால் எவ்வளவு காலம் வரை பதவியில் இருப்பதற்கு 
உரிமைத் தகுதி பெற்றிருப்பாரோ அவ்வளவு காலம் வரையிலும் மட்டுமே அவர் பதவி 
வகித்தல் வேண்டும் . 


உரிமைக் கடம் ஏற்படாதிருட்டத்திற்காகத் பேகம் 


(4 ) மேயர் ஒருவர் அப்பதவியை வகிப்பதற்கு அவர் தகுதியற்றவராக ஆவதன் 
பேரில் அல்லது அவர் பதவியிலிருந்து அகற்றப்படுவதன் பேரில் அல்லது அவரது 
பதவிக்காலம் முடிவுறுவதன் பேரில் அல்லது பிறவாராக மேயராக தாம் இருப்பது 
அற்றுப்போவதன் பேரில் தம் பதவியை விட்டகன்றிருப்பதாகக் கொள்ளப்படுவார் ." . 
28 . 1981 ஆம் ஆண்டு சட்டத்தின் 50 - Cஆம் பிரிவில் , 

50 - C ஆம் 

பிரிவிற்கானத் 
(1) ஓரத்தலைப்பில் " துணை மேயர் ” என்ற சொற்றொடருக்குப் பதிலாக "மேயர் திருத்தம் . 
அல்லது துணைமேயர் " என்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


( 2) ( 1 ) ஆம் உட்பிரிவில், " துணைமேயர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" மேயர் அல்லது துணைமேயர் " என்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 

( 3 ) ( 12 ) ஆம் உட்பிரிவில் , " துணை மேயர் " என்ற சொற்றொருக்குப் 
பதிலாக "மேயர் அல்லது துணை மேயர் , நேர்விற்கேற்ப " என்ற சொற்றொடர் மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(4) (13) ஆம் உட்பிரிவில் , "துணை மேயர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" மேயர் அல்லது துணைமேயர் " என்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 

(5 ) (14 ) ஆம் உட்பிரிவில் " துணை மேயர் ஒருவர் " என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக " மேயர் ஒருவர் அல்லது துணை மேயர் ஒருவர் ” என்ற சொற்றொடர் மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

29. 1981 ஆம் ஆண்டு சட்டத்தின் 68 ஆம் பிரிவில் (2) ஆம் உட்பிரிவில் (b ) கூறில் 
" மாமன்ற உறுப்பினர் அல்லது மேயர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " மாமன்ற 
உறுப்பினர் " என்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

30 . (1 ) 2019 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சி சட்டங்கள் (ஐந்தாம் திருத்த ) தமிழ்நாடு அவசரச் 
அவசரச் சட்டம் ஈங்கிதனால் நீக்கறவு செய்யப்படுகிறது . 

சட்டம் 08 / 2019. 
(2) அத்தகைய நீக்கறவு இருந்தபோதிலும் , மேற்சொன்ன அவசரச் சட்டத்தால் 
திருத்தம் செய்யப்பட்டவாறான 1919 ஆம் ஆண்டு சென்னை நகர மாநகராட்சி சட்டம் , தமிழ்நாடு சட்டம் 
1920 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் , 1971 ஆம் ஆண்டு மதுரை 

தமிழ்நாடு சட்டம் 
நகர மாநகராட்சி சட்டம் , 1981 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சி சட்டம் ஆகிய 
சட்டங்களின்படி செய்யப்பட்ட எதுவும் அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவும் , தமிழ்நாடு சட்டம் 
இந்தச் சட்டத்தால் திருத்தம் செய்யப்பட்டவாறான மேற்சொன்ன அவசரச் சட்டத்தின்படி 15/1971 . 
செவய்யப்பட்டிருப்பதாக அல்லது எடுக்கப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . தமிழ் 

25 / 1981 


68 ஆம் 
பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


நீக்கறவு மற்றும் 
காப்புரை. 


ITS 


VI1920 . 


5. 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்கக்காரண விளக்கவுரை. 


மாநகராட்சிகளின் மேயர் மற்றும் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளின் தலைவர் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் 
ஆகியோர்களுக்காக கட்சியின் அடிப்படையில் தேர்தல்கள் நேரடியாக நடத்தப்படுகின்றன . கட்சியின் அடிப்படையில் அல்லாமல் 
நேரடியாக தேர்தல்கள் நடைபெறும் கிராம ஊராட்சிகளைத் தவிர மற்ற அடுக்குகளில் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளான 
ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் மாவட்ட ஊராட்சிகள் போன்றவற்றில் கட்சியின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன 
மற்றும் மன்ற உறுப்பினர்கள் , அவர்களுக்குள் ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுக்கும் போது அமைப்பின் தலைவர் மறைமுகமாகத் 
தேர்ந்தெடுக்கப்படுகிறார் . 


2 . மேயர் தலைவர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியைச் சார்ந்தவர்களாகவும் பெரும்பான்மையான மன்ற உறுப்பினர்கள் இதர 
அரசியல் கட்சி கட்சிகளைச் சார்ந்தவர்களாகவும் இருக்கும்போது அவர்கள் மன்ற உறுப்பினர்களிடமிருந்து மிகுந்த ஒத்துழைப்பைப் 
பெறத் தவறிவிடுகிறார்கள் . இதன் விளைவாக மோதல்களும் மன்றத்தின் சுமூகமான செயல்பாடுகளும் பாதிக்கப்படுகின்றன. சில 
நேரங்களில் மன்றக் கூட்டங்களை முறையான இடைவெளியில் கூட்டுவது கூட இதுபோன்ற சூழ்நிலைகளில் கடினமாகிவிடுகிறது . 
தவிர, பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கான மிக அடிப்படை நோக்கமானது ஒரு கடுமையான இடைத்தங்களுக்கு உட்படுகிறது , 
அத்தகைய நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு செயல்படுவது பெரும் சிரமத்திற்கு 
உள்ளாகிறது . 

3 . மேயர் தலைவரைத் தேர்ந்தெடுப்பதற்கு மறைமுகத் தேர்தல் நடத்தப்பட்டால் , நகர்ப்புர உள்ளாட்சி அமைப்புகளின் 
தலைவர்களிடையே நிலைத்தன்மை மற்றும் கூட்டுப்பொறுப்பு இருக்கும் என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மன்ற 
உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளும் இணக்கமான மற்றும் உள் உணர்வுடன் செயல்பட முடியும் என்றும் கருதப்படுகிறது . 
மாநகராட்சி ஒரு பெரிய நகர்ப்புரமாக இருப்பதால் , மாமன்றங்களில் அலுவல் நடவடிக்கையின் அளவானது பெரிய அளவில் 
உள்ளது . உதாரணமாக , சென்னை மாநகராட்சி மன்றம் 200 மன்ற உறுப்பினர்களையும் மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சி 
மன்றங்கள் ஒவ்வொன்றும் 100 மன்ற உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது . இத்தகைய சூழ்நிலையில் , மன்றக் கூட்டத்தில் 
சுமூகமான அலுவல் நடவடிக்கையை மேற்சொன்ன பெரும்பான்மையான மன்ற உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு 
இன்றியமையாததாகும் . எனவே , முடிவெடுப்பதில் பெரும்பான்மையான மன்ற உறுப்பினர்களின் ஆதரவை உறுதி செய்வதற்கும் , 
பயனுள்ள அடிப்படை குடிமை பணிகளை பொது மக்களுக்கு வழங்குவதற்கும் , உள்ளாட்சி அமைப்புகளின் மேயர் மற்றும் நகர்புரத் 
தலைவரின் அலுவலகங்களுக்கு மறைமுகத் தேர்தல் முறைக்குத் திரும்புவது பொருத்தமானதாக கருதப்படுகிறது . 


4 . மேலும், மாநகராட்சிகளின் மேயர் மற்றும் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளின் தலைவர் ஆகியோர்களுக்கான மறைமுகத் 
தேர்தலானது நகர்ப்புர உள்ளாட்சி அமைப்புகளில் நிர்வாகத்தின் சுமூகமான செயல்பாட்டிற்கு ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கும் 
என்று பல்வேறு மன்றங்கள் மற்றும் பொது மக்களிடமிருந்து முறையீடுகள் பெறப்பட்டுள்ளன . 


5 . எனவே , நகர்ப்புர உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் சிறந்த பொறுப்புடைமை மற்றும் கூட்டுப் 
பொறுப்பு போன்ற நன்மைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதோடும் , நகர்ப்புர உள்ளாட்சி அமைப்புகளின் சுமூகமான 
செயல்பாட்டின் நலனுக்காகவும் , மாநகராட்சிகளின் மேயர் மற்றும் நகராட்சிகள் , பேரூராட்சிகளின் தலைவர்களுக்கு மறைமுக 
தேர்தலை நடத்துவதற்காக மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் தொடர்பான சட்டங்களைத் திருத்தம் செய்வதென 
அரசு முடிவு செய்துள்ளது . அதற்கிணங்கிய வகையில் , 2019 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சியச் சட்டங்கள் ( ஐந்தாம் திருத்தம் ) 
அவசரச் சட்டமானது (தமிழ்நாடு அவசரச் சட்டம் எண் 8/ 2019) 2019 ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 19 ஆம் நாளன்று ஆளுநரால் 
பிரகடனப்படுத்தப்பட்டது மற்றும் அது 2019 ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 19 ஆம் தேதியிட்ட தமிழ்நாடு அரசிதழின் சிறப்பிதழில் 
வெளியிடப்பட்டது . 


6 . இந்தச் சட்ட முன் வடிவு மேற்சொன்ன அவசரச் சட்டத்திற்குப் பதிலாக அமைய விழைகிறது . 


எஸ் .பி .வேலுமணி , 
நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சி , 
சிறப்புத் திட்டங்கள் செயலாக்க அமைச்சர். 


கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2020 - ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 9 - ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , 
நோக்ககாரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவைவிதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 7 /2020 


தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் தொடர்பான 
சட்டங்களை மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 

இந்தியக் குடியரசின் எழுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

பகுதி -1 

முன்னுரை . 
1 . (1) இந்தச் சட்டம் , 2020 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சியச் சட்டங்கள் குறுந்தலைப்பு மற்றும் 

தொடக்கம் . 
(இரண்டாம் திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

(2 ) இது , 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

பகுதி - I. 
1919 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

2 . 1919 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சிச் சட்டத்தின் 414 - B ஆம் 414- B ஆம் பிரிவிற்கான 
பிரிவில் , " 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடருக்குப் திருத் 
பதிலாக , " 2020 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை என்ற சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

பகுதி - III . 
1920 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்திற்கான திருத்தம் . 

3 . 1920 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின் 375 - B ஆம் 375 - B ஆம் பிரிவிற்கான 
பிரிவில் , " 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடருக்குப் திரு 
பதிலாக , " 2020 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் IV /1919 . 


தமிழ்நாடு சட்டம் V / 1920 . 


பகுதி - IV . 


தமிழ்நாடு சட்டம் 15/ 1971 . 


1971 ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

4 . 1971 ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சிச் சட்டத்தின் 510 - AAA ஆம் 510- AAA ஆம் 
பிரிவில் , " 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடருக்குப் ப 

பருக்கள் பிரிவிற்கான திருத்தம் . 
பதிலாக , " 2020 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

பகுதி - V . 
1981 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

5 . 1981 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 511 - AAA ஆம் 511 -AAA ஆம் 
பிரிவில் , " 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடருக்குப் பரி 
பதிலாக , " 2020 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 25/ 1981. 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


பகுதி - VI . 
1994 ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 


10 - Aஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


6 . 1994 ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிச் சட்டத்தின் 10 - A ஆம் தமிழ்நாடு சட்டம் 27/1994 
பிரிவில் , " 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , " 2020 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை என்ற சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


பகுதி - VII . 


1994 ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம். 


10 - Aஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


7 . 1994 ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாநகராட்சிச் சட்டத்தின் 10- A ஆம் தமிழ்நாடு சட்டம் 28/ 1994 
பிரிவில் , " 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , " 2020 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


பகுதி - VIII . 


1994 ஆம் ஆண்டு சேலம் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 


10 - Aஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


8 . 1994 ஆம் ஆண்டு சேலம் மாநகராட்சிச் சட்டத்தின் 10 - A ஆம் பிரிவில் , தமிழ்நாடு சட்டம் 29/ 1994. 
" 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , “ 2020 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


பகுதி -IX . 


2008 ஆம் ஆண்டு திருப்பூர் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 


9 - A ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


9 . 2008 ஆம் ஆண்டு திருப்பூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - A ஆம் பிரிவில் , தமிழ்நாடு சட்டம் 7/2008. 
" 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , " 2020 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை என்ற சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


பகுதி -X . 


2008 ஆம் ஆண்டு ஈரோடு மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 


9 - A ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


10. 2008 ஆம் ஆண்டு ஈரோடு மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - A ஆம் பிரிவில் , தமிழ்நாடு சட்டம் 8/2008. 
" 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , “ 2020 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


பகுதி -XI . 


2008 ஆம் ஆண்டு வேலூர் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 


9 - A ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


11 . 2008 ஆம் ஆண்டு வேலூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - A ஆம் பிரிவில் , தமிழ்நாடு சட்டம் 26 /2008. 
" 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , " 2020 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


பகுதி - XII . 


2008 ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 


தமிழ்நாடு சட்டம் 27 / 2008 . 


12 . 2008 ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - A ஆம் 9- A ஆம் பிரிவிற்கான 
பிரிவில், " 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , " 2020 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை என்ற சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


பகுதி - XIII. 


2013 ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 


தமிழ்நாடு சட்டம் 24 / 2013 . 


13 . 2013 ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - A ஆம் 9- A ஆம் பிரிவிற்கான 
பிரிவில் , " 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடருக்குப் 

திருத்தம் . 
பதிலாக , " 2020 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


பகுதி - XIV . 


2013 ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 


தமிழ்நாடு சட்டம் 25 /2013. 


14 . 2013 ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - A ஆம் 9- A ஆம் பிரிவிற்கான 
பிரிவில் , " 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , " 2020 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


பகுதி -XV . 


2019 ஆம் ஆண்டு ஓசூர் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 


தமிழ்நாடு சட்டம் 10/ 2019 . 


திருத்தம் . 


15 . 2019 ஆம் ஆண்டு ஓசூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 10 ஆம் பிரிவின் , 10 ஆம் பிரிவிற்கான 
( 4 ) ஆம் உட்பிரிவில் " 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக , " 2020 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ” என்ற 
சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் . 


பகுதி - XVI . 


2019 ஆம் ஆண்டு நாகர்கோயில் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 


தமிழ்நாடு சட்டம் 11 /2019 . 


16 . 2019 ஆம் ஆண்டு நாகர்கோயில் மாநகராட்சிச் சட்டத்தின் 10 ஆம் 10 ஆம் பிரிவிற்கான 
பிரிவின் ,(4 ) ஆம் உட்பிரிவில் " 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை 
என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , “ 2020 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை 
என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் . 


பகுதி -XVII . 


2019 ஆம் ஆண்டு ஆவடி மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

17 . 2019 ஆம் ஆண்டு ஆவடி மாநகராட்சிச் சட்டத்தின் 10 ஆம் பிரிவின் , 10 ஆம் பிரிவிற்கான 
( 4 ) ஆம் உட்பிரிவில் " 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை என்ற திருத்தம் . 
சொற்றொடருக்குப் பதிலாக , " 2020 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ” என்ற 
சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


8 / 1994. 


நீக்கறவு மற்றும் காப்புரை . 18. (1) 2019 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சியச் சட்டங்கள் ( ஆறாம் திருத்தம் ) தமிழ்நாடு அவசரச் சட்டம் 
அவசரச் சட்டம் ஈங்கிதனால் நீக்கறவு செய்யப்பட்டது . 

13/ 2019 . 
(2 ) அவ்வாறு நீக்கறவு செய்யப்பட்டிருந்த போதிலும் 1919 ஆம் ஆண்டு 
சென்னை மாநகராட்சிச் சட்டம் , 1920 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட 

தமிழ்நாடு சட்டம் IV / 1919 . 

தமிழ்நாடு சட்டம் V /1920. 
நகராட்சிகள் சட்டம் , 1971 ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சிச் சட்டம் , 1981 ஆம் 

தமிழ்நாடு சட்டம் 15 / 1971. 
ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டம் , 1994 ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு சட்டம் 25/1981. 
மாநகராட்சிச் சட்டம் , 1994 ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாநகராட்சிச் சட்டம் , தமிழ்நாடு சட்டம் 27 /1994. 
1994 ஆம் ஆண்டு சேலம் மாநகராட்சிச் சட்டம் , 2008 ஆம் ஆண்டு திருப்பூர் நகர தமிழ் 
மாநகராட்சிச் சட்டம் , 2008 ஆம் ஆண்டு 

தமிழ்நாடு சட்டம் 29/ 1994 . 
ஈரோடு மாநகராட்சிச் சட்டம் , 2008 ஆம் 

தமிழ்நாடு சட்டம் 7/ 2008 . 
ஆண்டு வேலூர் மாநகராட்சிச் சட்டம் , 2008 ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாநகராட்சிச் தமிழ்நாடு சட்டம் 8 / 2008 . 
சட்டம் , 2013 ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாநகராட்சிச் சட்டம் , 2013 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டம் 26 / 2008 . 
திண்டுக்கல் மாநகராட்சிச் சட்டம் , 2019 ஆம் ஆண்டு ஓசூர் மாநகராட்சிச் சட்டம் , 

தமிழ்நாடு சட்டம் 27 / 2008 . 
2019 ஆம் ஆண்டு நாகர்கோயில் மாநகராட்சிச் சட்டம் மற்றும் 2019 ஆம் ஆண்டு 

தமிழ்நாடு சட்டம் 24/ 2013 . 

தமிழ்நாடு சட்டம் 25 / 2013. 
ஆவடி மாநகராட்சிச் சட்டம் ஆகியவற்றின் கீழ் செய்யப்பட்ட அல்லது எடுக்கப்பட்ட தமிழ்நாடு சட்டம் 10/2019 . 
நடவடிக்கைகள் அனைத்தும் மற்றும் அவற்றின் அவசரச் சட்டங்களினால் தமிழ்நாடு சட்டம் 11/2019 . 
ஏற்பட்ட திருத்தங்கள் யாவும் இந்த சட்டத்தினால் திருத்தம் செய்யப்பட்டதாகக் தமிழ்நாடு சட்டம் 
கொள்ளப்படுதல் வேண்டும் . 


24 / 2019 . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்கக்காரண விளக்கவுரை . 


சென்னை உயர்நீதிமன்றம் நீதிப்பேராணை மனு எண் 33984/ 2016 இல் 04 .10. 2016 தேதியிட்ட ஆணைக்கிணங்க 
பேரூராட்சிகள் , நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளுக்கு தனி அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டனர் . பேரூராட்சிகள் , 
நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளின் மேற்சொன்ன தனி அலுவலர்களின் பதவிக்காலம் அவ்வப்போது நீட்டிக்கப்பட்டு , 
இறுதியாக 31.12 .2019 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது . 


2 . அண்மையில் , ஆளுநரால் பிரகடனப்படுத்தப்பட்ட 19.11.2019 தேதியிட்ட 2019 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சியச் 
சட்டங்கள் ( ஐந்தாம் திருத்த ) அவசரச் சட்டமானது ( தமிழ்நாடு அவசரச் சட்டம் 8 /2019), மாநகராட்சிகளின் மேயர் , நகராட்சிகள் 
மற்றும் பேரூராட்சிகளின் தலைவர் பதவிகளுக்கு மறைமுகத் தேர்தல் நடத்த வகை செய்துள்ளது . 

3 . மேற்குறிப்பிட்டதைத் தொடர்ந்து , தமிழ்நாடு மாநிலத் தேர்தல் ஆணையம் நகர்ப்புர உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 
வழக்கமான தேர்தலை நடத்துவதற்காக தேவைப்படும் அனைத்து சட்டப்படியான மற்றும் சட்டப்படி அல்லாத படிவங்களை 
திருத்துவதற்கு தேவையான நடவடிக்கையை எடுத்து வருகிறது . மேலும் நகர்ப்புரத் தேர்தல் ஏடுகள் மறு அச்சு செய்யப்படவும் 
வேண்டும் . மேற்சொன்னதன் காரணமாக , தமிழ்நாடு மாநிலத் தேர்தல் ஆணையத்தினால் நகர்ப்புர உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 
தேர்தல் நடத்துவதற்கான முன்னேற்பாடான பணிகளை முடிப்பதற்காக , கூடுதல் காலம் தேவைப்படுகிறது . 

4 . மேற்கூறப்பட்ட சூழ்நிலையில் தனி அலுவலர்களின் பதவிக்காலமானது 2019 டிசம்பர் 31 அன்றுடன் முடியவிருந்தது . 
ஆதலால் தனி அலுவலர்களின் பதவிக்காலத்தை 2020 ஜூன் 30 வரை மேலும் ஆறு மாதங்களுக்கு அல்லது சாதாரண 
தேர்தல்களுக்கு பின்பு மன்றத்தின் முதலாம் கூட்டம் நடைபெறும் வரையில் இவற்றில் எது முந்தியதோ அது வரையில் , 
நீட்டிப்பதற்கு பேரூராட்சிகள் , நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகள் தொடர்பான சட்டங்களை திருத்தம் செய்வதென அரசானது 
முடிவு செய்துள்ளது . அதன்படி , தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் , 2019 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சியச் சட்டங்கள் 
( ஆறாம் திருத்தம் ) அவசரச் சட்டமானது (தமிழ்நாடு அவசரச் சட்டம் 13/ 2019) பிரகடனம் செய்யப்பட்டு , அது , 2019 டிசம்பர் 31 ஆம் 
தேதியிட்ட தமிழ்நாடு அரசு சிறப்பிதழில் வெளியிடப்பட்டுள்ளது . 


5 . இந்தச் சட்ட முன்வடிவு மேற்சொன்ன அவசரச் சட்டத்தை மாற்றி அமைக்க விழைகிறது . 


எஸ் . பி .வேலுமணி , 
நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சி , 
சிறப்புத் திட்டங்கள் செயலாக்க அமைச்சர் . 


கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 


24 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


25 


2020 - ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 9 - ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , 
நோக்ககாரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவைவிதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 8/ 2020 


1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தை மேலும் திருத்தம் 

செய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் எழுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 
1 . (1) இந்தச் சட்டம் , 2020 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் குறுந்தலைப்பு மற்றும் 

தொடக்கம் . 
(திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 


( 2 ) இது 2019 ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 19 ஆம் நாளன்று 
நடைமுறைக்கு வந்துவிட்டதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 

21/ 1994 . 


2 . (இதன்பின்பு முதன்மைச் சட்டம் என வழங்கப்படுவதான ) 1994 ஆம் 53 ஆம் பிரிவிற்கானத் 
ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் 53 ஆம் பிரிவின் ( b ) ஆம் கூறில் , தா 
ஊராட்சி ஒன்றியக் குழுவின் உறுப்பினர் ஒருவராக " எனும் சொற்றொடருக்குப் 
பின்பு அல்லது ஊராட்சி ஒன்றியக் குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் " 
எனும் சொற்றொடரானது புகுத்தப்படுதல் வேண்டும் . 

3 . முதன்மைச் சட்டத்தின் 57ஆம் பிரிவிற்கு பின்பு , பின்வரும் பிரிவானது 57- A எனும் புதிய 
புகுத்தப்படுதல் வேண்டும் . அவையாவன : 

பிரிவைப் புகுத்துதல் . 


57 - A . தேர்தலில் வாக்களிப்பதற்கான இயந்திரம் . இந்தச் சட்டத்தில் 
அல்லது இதனடிப்படையில் இயற்றப்பட்ட விதிகளில் கூறப்பட்டுள்ள எது எவ்வாறு 
இருப்பினும் , வாக்களிப்பதற்கான இயந்திரம் மூலம் வாக்குகளை செலுத்துவதும் 
பதிவு செய்வதும் அத்தகைய சிற்றொகுதி அல்லது கிராம ஊராட்சி , ஊராட்சி 
ஒன்றியம் அல்லது மாவட்ட ஊராட்சி ஆகியவற்றின் சிற்றொகுதிகளில் 
மேற்கொள்ளப்படலாம் மற்றும் மாநிலத் தேர்தல் ஆணையம் , அத்தகைய கிராம 
ஊராட்சி அல்லது கிராம ஊராட்சிகளின் தலைவர் தேர்தலுக்காக ஒவ்வொன்றின் 
சூழ்நிலைகள் தொடர்பானவற்றை கருத்தில் கொண்டு குறிப்பிடலாம் . 


விளக்கம் . இந்தப் பிரிவின் நோக்கத்திற்காக , " வாக்களிப்பதற்கான 
இயந்திரம் என்பது , மின்னணு முறையில் இயங்கும் அல்லது மற்ற வகையில் 
வாக்குகளை செலுத்துவதற்காக அல்லது பதிவு செய்யப்படுவதற்காகப் 
பயன்படுத்தப்படும் எந்த ஒரு இயந்திரம் அல்லது கருவி மற்றும் இந்தச் சட்டம் 
அல்லது இதன் அடிப்படையில் இயற்றப்பட்ட விதிகளில் குறிப்பிடப்பட்ட ஒரு 
வாக்குப்பெட்டி அல்லது வாக்குச்சீட்டு குறித்த குறிப்பு ஏதேனும் , எந்தவொரு 
தேர்தலிலும் அத்தகைய வாக்குப்பதிவு இயந்திரம் எங்கு பயன்படுத்தப்பட்டாலும் 
அத்தகைய வாக்குப்பதிவு இயந்திரத்தைப் பற்றிய குறிப்பை உள்ளடக்கியதாகக் 
கருதப்படும் . . 

4 . (1) 2019 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் (நான்காவது திருத்த ) நீக்கறவு மற்றும் காப்புரை . 
அவசரச் சட்டம் ஈங்கிதனால் நீக்கறவு செய்யப்படுகிறது . -- 


தமிழ்நாடு அவசரச் 

சட்டம் 07 / 2019 . 


(2 ) அத்தகைய நீக்கறவு இருந்தபோதிலும் , மேற்சொன்ன அவசரச் 
சட்டத்தால் திருத்தம் செய்யப்பட்டவாறான முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட 
எதுவும் அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவும் , இந்தச் சட்டத்தால் திருத்தம் 
செய்யப்பட்டவாறான மேற்சொன்ன அவசரச் சட்டத்தின்படி செய்யப்பட்டிருப்பதாக 
அல்லது எடுக்கப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்கக்காரண விளக்கவுரை . 


தமிழ்நாடு மாநிலத் தேர்தல் ஆணையமானது , பேரூராட்சிகள் , நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகள் தொடர்பான 
சட்டங்களின் அடிப்படையில் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களில் மின்னணு வாக்களிக்கும் இயந்திரங்களைப் 
பயன்படுத்துவதற்கு வசதியாக , 1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தில் ( தமிழ்நாடு சட்டம் 21 /1994 ) பொருத்தமான 
ஏற்பாடுகளைச் செய்ய பரிந்துரை செய்துள்ளது . 


2 . எந்தவொரு தற்செயல் காலியிடத்திலும் , ஊராட்சி ஒன்றிய அல்லது மாவட்ட ஊராட்சியின் தலைவராகத் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் , நேர்விற்கேற்ப , ஊராட்சி ஒன்றிய அல்லது மாவட்ட ஊராட்சியின் துணைத் தலைவரின் 
பதவியை துறப்பதற்காக மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டம் 21/1994 இல் வகைமுறைகள் இல்லாததால் , மேற்சொன்ன 
ஆணையமானது , மேற்சொன்ன நோக்கத்திற்காக மேற்சொன்ன சட்டத்தில் 53 ஆம் பிரிவினைத் திருத்துவதற்காக பரிந்துரை 
செய்துள்ளது . 


3 . அரசானது கவனமுடன் பரிசீலனை செய்த பிறகு , தமிழ்நாடு மாநிலத் தேர்தல் ஆணையத்தின் மேற்சொன்ன 
ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதெனவும் , கூறப்பட்ட தமிழ்நாடு சட்டம் 21/1994 - ஐ தக்கவாறு திருத்தம் செய்வதெனவும் முடிவு 
செய்துள்ளது . அதற்கிணங்கிய வகையில் , 2019 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் (நான்காம் திருத்த ) அவசரச் சட்டத்தை 
(தமிழ்நாடு அவசரச் சட்டம் 7/2019) 2019 ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 16 ஆம் நாளன்று ஆளுநர் பிரகடனம் செய்தார் மற்றும் அது , 
2019 ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 19 ஆம் தேதியிட்ட தமிழ்நாடு அரசு சிறப்பிதழில் வெளியிடப்பட்டது . 


4 . இந்த சட்டமுன்படிவு மேற்சொன்ன அவசரச் சட்டத்திற்குப் பதிலாக அமைய விழைகிறது . 


எஸ் .பி . வேலுமணி , 
நகராட்சி நிர்வாகம் , ஊரக வளர்ச்சி மற்றும் 
சிறப்புத் திட்டங்கள் செயலாக்க அமைச்சர் . 


கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


27 


2020 - ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 9 - ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , 
நோக்ககாரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவைவிதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 9/ 2020 


1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தை மேலும் திருத்தம் 

செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 
இந்தியக் குடியரசின் எழுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டம் இயற்றப்படுவதாகுக : 

1 . (1) இந்தச் சட்டம் , 2020 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் (இரண்டாம் குறுந்தலைப்பு மற்றும் 
திருத்தச் ) சட்டம் என்று வழங்கப்பெறும் . 

தொடக்கம் . 
(2) இது 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாளன்று நடைமுறைக்கு 

வந்துவிட்டிருப்பதாக கொள்ளப்பட வேண்டும் . 
தமிழ்நாடு சட்டம் 2 .1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் 261- A ஆம் பிரிவில், " 2019 261- A ஆம் பிரிவுக்கான 
21/ 1994 . 

ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள்வரை ” என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , “ 2020 ஆம் திருத்தம் . 

ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடர் அமைக்கப்பட வேண்டும் . 
தமிழ்நாடு அவசரச்3 . (1) 2019 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் ( ஐந்தாம் திருத்த ) அவசரச் சட்டம் நீக்கறவு மற்றும் காப்புரை . 
சட்டம் 12/ 2019 ஈங்கிதனால் நீக்கறவு செய்யப்படுகிறது . 


தமிழ்நாடு சட்டம் 

21/ 1994 . 


( 2 ) அவ்வாறு நீக்கறவு செய்யப்பட்டிருந்த போதிலும் , மேற்சொன்ன அவசர 
சட்டத்தினால் திருத்தம் செய்யப்பட்டவாறான 1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் 
சட்டத்தின்படி செய்யப்பட்ட எதுவும் அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவும் , 
இந்தச் சட்டத்தினால் திருத்தம் செய்யப்பட்டவாறான மேற்சொன்ன சட்டத்தின்படி 
செய்யப்பட்டதாக அல்லது எடுக்கப்பட்டுள்ளதாக கொள்ளப்பட வேண்டும் . 


* 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்கக்காரண விளக்கவுரை . 


2016 ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 4 ஆம் தேதியிட்ட, நீதிப்பேராணை மனு எண் 33984 /2016 இல் மாண்பமை சென்னை 
உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் , கிராம ஊராட்சிகள் , ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் மாவட்ட ஊராட்சிகளுக்கான 
தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டனர் . மூன்றடுக்கு ஊராட்சிகளில் கூறப்பட்ட தனி அலுவலர்களின் பதவிக்காலம் , அவ்வப்போது 
நீட்டிக்கப்பட்டு , இறுதியாக 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 31 ஆம் நாள்வரை நீட்டிப்பு செய்யப்பட்டது . 

2 . 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 11 ஆம் தேதியிட்ட , நீதிப்பேராணை (உரிமையியல் ) மனு எண் 1443/2019 உடனிணைந்த , 
2019 ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 6 ஆம் தேதியிட்ட , உரிமையியல் மேல்முறையீட்டு வழக்கு எண்கள் 5467 - 5469/ 2017 இல் 
இடைக்கால மனு எண் 182868 /2019 இல் மாண்பமை உச்சநீதிமன்றமானது , மற்றவற்றுடன் மறுசீரமைக்கப்பட்ட ஒன்பது 
மாவட்டங்களான காஞ்சிபுரம் , செங்கல்பட்டு , வேலூர், திருப்பத்தூர், இராணிப்பேட்டை , விழுப்புரம் , கள்ளக்குறிச்சி , திருநெல்வேலி 
மற்றும் தென்காசி ஆகியவை நீங்கலாக கிராமம் , இடைப்பட்ட மற்றும் மாவட்ட அளவிலான அனைத்து ஊராட்சிகளுக்கும் 
மூன்று மாதங்களுக்குள் தேர்தலை நடத்துவதற்கு எதிர் மனுதாரர் - அதிகார அமைப்புகளுக்கு கட்டளையிட்டது . அதற்கிணங்கிய 
வகையில் தமிழ்நாடு மாநிலத் தேர்தல் ஆணையமானது, புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்கள் தவிர, கிராம ஊராட்சிகள் , 
ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் மாவட்ட ஊராட்சிகளின் , வார்டு உறுப்பினர்களை தேர்வு செய்யவும் , கிராம ஊராட்சிகளின் தலைவர் 
பதவிக்காகவும் தேர்தல் அட்டவணையை அறிவித்தது . 

3 . தமிழ்நாடு மாநிலத் தேர்தல் ஆணையமானது , கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சாதாரண தேர்தல்களை 
அறிவித்த போதிலும் , தேர்தல்களுக்கான அனைத்து செயல்பாடுகளும் 2020 ஆம் ஆண்டு ஜனவரித் திங்கள் 11 ஆம் நாளன்றே 
முடிவுக்கு வரும் . மேலும் , புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களைப் பொறுத்த வரையில் கிராம ஊராட்சிகள், ஊராட்சி 
ஒன்றியங்கள் மற்றும் மாவட்ட ஊராட்சிகள் ஆகியவற்றின் தொகுதி மறு வரையறை முடிவடைந்த பின்பு மற்றும் அனைத்து 
மூன்று அடுக்கு ஊராட்சிகளில் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்களுக்கான இட ஒதுக்கீடுகள் அறிவிப்பு செய்யப்பட வேண்டும் 
அதன்பிறகே , இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஆணைக்கிணங்கியபடி , கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சாதாரண 
தேர்தல்கள் நடத்தப்படும் . 


4 . மேற்கண்ட சூழ்நிலைகளில் , தனி அலுவலர்களின் பதவிக்காலமானது 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 31 ஆம் 
தேதியன்று முடிவடைகிறது . அதன்காரணமாக தனி அலுவலர்களின் பதவிக்காலத்தை 2020 ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 30 ஆம் 
தேதி வரை மேலும் ஆறு மாதங்களுக்கு அல்லது கிராம ஊராட்சிகள் , ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் மாவட்ட ஊராட்சிகளுக்கான 
சாதாரண தேர்தல்களுக்குப் பின்பு நடத்தப்படும் கூட்டம் வரை, இதில் எது முந்தயதோ அது வரையில் நீட்டிப்பதற்காக , 1994 ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 21/1994 ) 261 - A ஆம் பிரிவினை திருத்துவதென அரசானது முடிவு 
செய்துள்ளது . அதற்கிணங்கிய வகையில் , 2019 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் (ஐந்தாம் திருத்த ) அவசரச் சட்டமானது 
(தமிழ்நாடு அவசரச் சட்டம் 12/ 2019) 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 31 ஆம் தேதி ஆளுநரால் பிரகடனம் செய்யப்பட்டு , அது 
2019 ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 31 ஆம் தேதியிட்ட தமிழ்நாடு அரசு சிறப்பிதழில் வெளியிடப்பட்டது . 

5 . இந்தச் சட்டமுன்வடிவானது மேற்சொன்ன அவசரச் சட்டத்திற்கு மாற்றாக அமைய விழைகிறது . 


எஸ் .பி .வேலுமணி , 
நகராட்சி நிர்வாகம் , ஊரக வளர்ச்சி மற்றும் 
சிறப்புத் திட்டங்கள் செயலாக்க அமைச்சர் . 


கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2020 - ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 9 - ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , 
நோக்ககாரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவைவிதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 10 /2020 


1996 ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகச் 
சட்டத்தை மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 

இந்தியக் குடியரசின் எழுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 
1 . (1) இந்தச் சட்டம் 2020 ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் குறுந்தலைப்பு மற்றும் 

தொடக்கம் . 
பல்கலைக்கழக (திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 


தமிழ்நாடு சட்டம் 

43/ 1997 . 


(2 ) இது , 2019ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டதாக கொள்ளப்பட வேண்டும் . 

2 . 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் 15 ஆம் பிரிவிற்கானத் 
பல்கலைக்கழகச் சட்டத்தின் 15 - ஆம் பிரிவில் (2) ஆம் உட்பிரிவில், (a ) ஆம் கூறுக்குப் 
பதிலாக பின்வரும் கூறானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அவையாவன : 
“(a) பதிவாளர் பதவியைக் கொண்டிருப்பவர்,-- 

(i) 55 விழுக்காட்டிற்குக் குறையாத மதிப்பெண்களுடன் சட்டத்தில் 
முதுகலைப் பட்டத்தைக் கட்டாயமாகப் பெற்றிருத்தல் வேண்டும் அல்லது தர 
நிர்ணயமுறை பின்பற்றப்படும் இடங்களில் புள்ளி அளவில் அதற்கு நிகரானத் 
தரத்தினைப் பெற்றிருத்தல் வேண்டும் ; மற்றும் 


( ii) A . தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகத்தில் 
அல்லது மாநிலத்தில் உள்ள அரசு சட்டக் கல்லூரிகளில் பேராசிரியராக 
3 ஆண்டுகள் அனுபவம் அல்லது இணைப்பேராசிரியராக 8 ஆண்டுகள் அனுபவம் 
அல்லது உதவிப்பேராசிரியராக , கல்விநிலை 11 மற்றும் அதற்கு மேலான நிலையில் 
15 ஆண்டுகள் அனுபவம் கட்டாயமாகப் பெற்றிருத்தல் வேண்டும் அல்லது ஆராய்ச்சி 
நிறுவனம் அல்லது பிற உயர்கல்வி நிறுவனங்களில் ஒப்பிடத்தக்க அளவில் அனுபவம் ; 
அல்லது 


B . மாநிலத்தின் அரசு சட்டக் கல்லூரியில் முதல்வராக 3 
ஆண்டுகள் அனுபவம் கட்டாயமாகப் பெற்றிருத்தல் வேண்டும் ; அல்லது 


C . நிர்வாகத்தில் 15 ஆண்டுகள் அனுபவம் கட்டாயமாகப் 
பெற்றிருத்தல் வேண்டும் , அதில் 8 ஆண்டுகள் துணைப் பதிவாளராக அல்லது 
மாநிலத்தின் பிற பல்கலைக்கழகங்கள் அல்லது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் 
பல்கலைக்கழகத்தில் அதற்கு நிகரான பதவியைப் பெற்றிருத்தல் வேண்டும் ; அல்லது 


D . சட்டத்துறையின் , அரசு துணைச் செயலாளர் பதவிக்குக் 
குறையாத அரசுப் பணியாளராக 3 ஆண்டுகள் அனுபவம் கட்டாயமாகப் பெற்றிருத்தல் 
வேண்டும் . " 

3 . 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழக நீக்கறவு . 
(திருத்த ) அவசரச் சட்டம் ஈங்கிதனால் நீக்கறவு செய்யப்படுகிறது . 


தமிழ்நாடு அவசரச் 

சட்ட ம் 11/ 2019. 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்கக்காரண விளக்கவுரை 


தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழுவானது முறையே , 31.10.2018 மற்றும் 13. 09.2019ஆம் 
நாட்களில் நடைபெற்ற அதனுடைய 158 மற்றும் 163ஆம் கூட்டத்தில் , பல்கலைக்கழக மானியக் குழுவால் பதிவாளர் பதவிக்கென 
வகுத்துரைக்கப்பட்ட தகுதி மற்றும் மாநில அரசின் ஆலோசனையைக் கருத்திற் கொண்டு அதன் அடிப்படையில் , பல்கலைக்கழக 
பதிவாளர் பதவிக்கென பரிந்துரைக்கப்பட்ட தகுதிகளைத் திருத்துவற்கான முன்மொழிவை அரசிற்கு அனுப்ப தீர்மானம் 
நிறைவேற்றியது . இந்த நோக்கத்திற்காக, பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் ( பொறுப்பு) 163ஆம் ஆட்சிக் குழு கூட்டத்தின் நிகழ்ச்சிக் 
குறிப்புகளை அனுப்பி , 1996 ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகச் சட்டத்தினைத் (தமிழ்நாடு சட்டம் 
43/1997 ) திருத்தம் செய்யுமாறு கோரியுள்ளார் . அரசானது கவனமுடன் பரிசீலனை செய்த பின்பு , இந்நோக்கத்திற்காக , தமிழ்நாடு 
டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் பதவிக்கானத் தகுதியினை மாற்றியமைக்கவும் , தமிழ்நாடு சட்டம் 
43/1997 - இன் 15ஆம் பிரிவை தக்கவாறு திருத்தம் செய்யவும் முடிவு செய்துள்ளது . அதற்கிணங்கிய வகையில் , 2019 ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழக(திருத்த ) அவசரச் சட்டமானது (தமிழ்நாடு அவசரச் சட்டம் 11/ 2019 ) 2019 ஆம் 
ஆண்டு டிசம்பர் திங்கள் 27 ஆம் நாளன்று ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்டு , அது 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 27 ஆம் தேதியிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் சிறப்பிதழில் வெளியிடப்பட்டது . 


2 . இந்தச் சட்ட முன்வடிவு மேற்சொன்ன அவசரச் சட்டத்திற்குப் பதிலாக அமைய விழைகிறது . 


சி . வி . சண்முகம் , 
சட்டம் , நீதிமன்றங்கள் மற்றும் 
சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் . 


கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2020 - ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 9 - ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , 
நோக்ககாரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவைவிதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 11 /2020 


குறித்த சில இயற்றுச் சட்டங்களை நீக்கறவு செய்வதற்கானதொரு 


சட்டமுன்வடிவு . 


இணைப்புப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள இயற்றுச் சட்டங்கள் 
வழக்கத்திலிருந்தவை அல்லது மற்றபடி வழக்கத்தில் இல்லாமல் போயிருக்கிற அல்லது 


குறித்த வகையில் மற்றபடி வெளிப்படையாக நீக்கறவு செய்யப்பட்டதன் மூலம் தவிர 
பிறவாறு நடைமுறையில் இருக்கக்கூடியது அற்றுபோகக் கூடியவையான இருப்பவை 
கட்டாயமாக நீக்கறவு செய்யப்படுதல் வேண்டும் என்பது உகந்ததாய் இருப்பதாலும் ; 


இந்தியக் குடியரசின் எழுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 


பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1 . இந்தச் சட்டம் , 2020 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நீக்கறவு செய்தல் சட்டம் என்று குறுந்தலைப்பு 


வழங்கப்பெறும் . 


2 . இணைப்புப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள இயற்றுச் சட்டங்கள் 
ஈங்கிதனால் நீக்கறவு செய்யப்பட்டுள்ளது . 


குறித்த சில 
இயற்றுச் 
சட்டங்களின் 
நீக்கறவு 


3. இந்தச் சட்டத்தால் நீக்கறவு செய்யப்படும் இயற்றுச் சட்டம் எதுவும் பிற காப்புரைகள் . 
இயற்றுச் சட்டம் எதனையும் பாதிக்காது . அதில் நீக்கறவு செய்யப்பட்ட இயற்றுச் சட்டம் 


பயன்படுத்தப்பட்டிருக்கிற போதும் , சேர்க்கப்பட்டிருக்கிற போதும் அல்லது சுட்டப்படும் 
போதும் ; 


மற்றும் இந்தச் சட்டம் செல்லுந்தன்மையையோ , செல்லாத் தன்மையையோ 
அல்லது செல்திறத்தையோ அல்லது ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்ட எதனையும் 
அல்லது பாதிக்கப்பட்டதை அல்லது உரிமையையோ , உரிமை 
மூலத்தையோ , கடப்பாட்டையையோ அல்லது ஏற்கனவே பெறப்பட்ட 
கடப்பாட்டினை அதிகப்படியானதையோ அல்லது ஏற்படுத்தப்பட்டிருப்பதையோ 
அல்லது தீர்வு எதனையும் அல்லது தொடர்பான நடைமுறையை அல்லது பற்று 
எதனலிருந்தும் அல்லது பற்றினை விடுவிப்பதை , தண்டம் , உதவியையோ , 
கடப்பாட்டினையோ , கோருதலையோ அல்லது ஏற்கனவே வழங்கப்பட்ட 
உறுதிமொழியையோ அல்லது நிரூபிக்கப்படும் கடந்தகால செயல் அல்லது விசயம் 
எதனையும் பாதிக்காது ; 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கொள்கை எதனையும் அல்லது சட்டத்தின் ஆட்சியை அல்லது ஏற்படுத்தப்பட்ட 
அதிகாரவரம்பை அல்லது அமைவுமுறையையோ அல்லது வாதுரையின் 
போதோ , வழக்கத்தையோ அல்லது நடைமுறையையோ அல்லது இருந்து வரும் 
பழக்கவழக்கத்தையோ , வழக்காறையோ , சலுகையையோ, தடையையோ , 
விலக்கையோ , அலுவலகத்தையோ அல்லது பணியமர்த்தத்தையோ எவ்வாறிருப்பினும் 
அவை முறையே எந்த முறையிலும் ஈங்கிதனால் இயற்றுச் சட்டத்தில் அல்லது இயற்றுச் 


சட்டம் எதிலிருந்தும் எந்த முறையிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது 


ஏற்பளிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அதன்மூலம் பெறப்பட்டிருக்கலாம் என்றிருக்கிற 
எதுவும் பாதிக்காத வகையில் இருக்கும் ; 


இயற்றுச் சட்டம் எதுவும் புத்துயிரளித்தல் அல்லது அதிகாரவரம்பு எதனையும் 
மீட்டெடுத்தல் , அலுவலகம் , பழக்கவழக்கம் , பொறுப்பு , உரிமை , உரிமை மூலம் , 
சலுகை , தடை , விலக்கு , பயன்படுத்துதல் , செய்தொழில் , நடைமுறை அல்லது 
பிற பொருட்பாடு அல்லது தற்பொழுது இல்லாமல் இருக்கும் பொருள் அல்லது 
செல்லாற்றலிலுள்ளவை இந்தச் சட்டத்தால் நீக்கறவு செய்யப்படுவதால் 
பாதிப்பிற்குள்ளாகாது . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


இணைப்புப் பட்டியல் . 

நீக்கறவுகள் . 
(2ஆம் பிரிவைக் காண்க. ) 


ஆண்டு 


1976 


1976 


1976 


1976 


1976 


1878 


1922 


1930 


1949 
1950 


1951 


1952 


எண் 

குறுந்தலைப்பு 
( 2 ) 

(3 ) 
குடியரசுத் தலைவரின் சட்டங்கள் . 
13 | 1976 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி (திருத்தச்) சட்டம் . 

1976 ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சி (திருத்தச்) சட்டம் . 
1976 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சி மன்றங்கள் (தனி அலுவலர்களை நியமித்தல் ) சட்டம் . 
1976 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் நகராட்சி மன்றங்கள் (தனி அலுவலர்களை நியமித்தல் ) 

திருத்தச் சட்டம் . 
42 | 1976 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி (இரண்டாம் திருத்தச் ) சட்டம் . 

தமிழ்நாடு சட்டங்கள் 
VIIL 1878 ஆம் ஆண்டு தமிழ்நாடு காப்பிக் கொட்டை திருட்டுத் தடுப்புச் சட்டம் . 
VII 1922 ஆம் ஆண்டு சென்னை நகராட்சி (திருத்தச் ) சட்டம் . 

1930 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச்) சட்டம் . 
XVII 1949 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி (திருத்தச்) சட்டம் . 
XXIII 1950 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள்(திருத்தச்) சட்டம் . 
XXII 1951 ஆம் ஆண்டு சென்னை நகராட்சி (திருத்தச் சட்டம் . 
VIII 

1952 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்குதல் மற்றும் தகுதிக்கேடுகளை நீக்குதல் 

(திருத்தச் ) சட்டம் . 
VI 1953 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி (திருத்தச் ) சட்டம் . 
XIII 1953 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி (திருத்தச் ) சட்டம் . 
XVIL 1953 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கட்டிடங்கள் ( குத்தகை மற்றும் வாடகைக் கட்டுப்பாடு ) திருத்தச் 

சட்டம் . 

1954 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி(திருத்தச்) சட்டம் . 
XIII 1954 ஆம் ஆன் 

1954 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்குதல் மற்றும் தகுதிக்கேடுகளை நீக்குதல் 

(திருத்தச் ) சட்டம் . 
XIV 1954 ஆம் ஆண்டு தமிழ்நாடு விபசாரத் தொழில் ஒடுக்குதல் (திருத்தச் ) சட்டம் . 

1954 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி(இரண்டாம் திருத்தச் ) சட்டம் . 
XXXII 1954 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி (திருத்தச்) சட்டம் . 
XXXV 1954 ஆம் ஆண்டு இந்திய வழக்குரைஞர் மன்றங்கள் (தமிழ்நாடு திருத்தச் ) சட்டம் . 
XL 1954 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி( மூன்றாம் திருத்தச் ) சட்டம் . 
IV 1955 ஆம் ஆண்டு சென்னை நகராட்சி (திருத்தச்) சட்டம் . 
VIII 1955 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி (திருத்தச்) சட்டம் . 
XIII 1955 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி மற்றும் தமிழ்நாடு புகையிலை ( விற்பனை 

வரி விதிப்பு மற்றும் பதிவு செய்தல் ) திருத்தச் சட்டம் . 
XVIII 1955 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி (இரண்டாம் திருத்தச்) சட்டம் . 


1953 


1953 


1953 


1954 


1954 


1954 


1954 


xx | 


1954 


1954 


1954 


1955 


1955 


1955 


1955 


34 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


ஆண்டு 


எண் 


(2) 


குறுந்தலைப்பு 

( 3 ) 
1955 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள்(திருத்தச் சட்டம் . 
1955 ஆம் ஆண்டு தமிழ்நாடு உந்து வண்டித் திரவகம் விற்பனை வரிவிதிப்பு (திருத்தச் ) சட்டம் . 


1955 


XX | 
XXI 


1955 


1955 


XXVI 


1955 


XXXI 


1956 


1956 


1956 


VII 
IX 

XV 
XXXII 


1956 


1956 


1956 


XXXIIL 


1955 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கட்டிடங்கள் ( குத்தகை மற்றும் வாடகைக் கட்டுப்பாடு ) திருத்தச் 
சட்டம் . 
1955 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (இரண்டாம் திருத்தச்) சட்டம் . 
1956 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி (திருத்தச்) சட்டம் . 
1956 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி (இரண்டாம் திருத்தச்) சட்டம் . 
1956 ஆம் ஆண்டு தமிழ்நாடு இந்து சமய மற்றும் அறநிலையக் கொடைகள் (திருத்தச்) சட்டம் . 
1956 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( மூன்றாம் திருத்தச் ) சட்டம் . 
1956 ஆம் ஆண்டு தமிழ்நாடு புகையிலை ( விற்பனை வரி விதித்தல் மற்றும் பதிவு செய்தல் ) 
திருத்தச் சட்டம் . 
1956 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( நான்காம் திருத்தச் ) சட்டம் . 
1956 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் (திருத்தச் ) சட்டம் . 
1957 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி , உந்து வண்டித் திரவகம் விற்பனை வரி 
விதிப்பு மற்றும் கேளிக்கைகள் வரி (திருத்தச்) சட்டம் . 
1957 ஆம் ஆண்டு தமிழ்நாடு உந்து வண்டித் திரவகம் விற்பனை வரிவிதிப்பு (திருத்தச் ) சட்டம் . 
1957 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி மற்றும் உந்து வண்டித் திரவகம் விற்பனை 
வரிவிதிப்பு (திருத்தச்) சட்டம் . 
1957 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்குதல் மற்றும் தகுதிக்கேடுகளை நீக்குதல் 
(திருத்தச் ) சட்டம் . 
1957 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கட்டிடங்கள் (குத்தகை மற்றும் வாடகைக் கட்டுப்பாடு ) திருத்தச் 
சட்டம் . 


1956 


XLIII 


1957 


- 


1957 


= 


1957 


= 


1957 


VIL 


1957 


XII 


1957 


XVII 


1958 


= 


> 


1958 


1958 


> 


1958 


XII 


1958 


1957 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்குதல் மற்றும் தகுதிக்கேடுகளை நீக்குதல் 
(இரண்டாம் திருத்தச்) சட்டம் . 
1958 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( அவசரநிலை வகைமுறைகள்) சட்டம் . 
1958 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி (திருத்தச் சட்டம் . 
1958 ஆம் ஆண்டு தமிழ்நாடு உந்து வண்டித் திரவகம் விற்பனை வரி விதிப்பு(திருத்தச் ) சட்டம் . 
1958 ஆம் ஆண்டு தமிழ்நாடு உந்து வண்டித் திரவகம் விற்பனை வரி விதிப்பு(இரண்டாம் 
திருத்தச் ) சட்டம் . 
1958 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி (திருத்தச் ) சட்டம் . 
1958 ஆம் ஆண்டு சென்னை நகராட்சி (திருத்தச் ) சட்டம் . 
1958 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச்) சட்டம் . 
1958 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொதுச் சுகாதார (திருத்தச் ) சட்டம் . 
1959 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச்) சட்டம் . 
| 1959 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( விற்பனை அளவு மற்றும் வரி மதிப்பீடு ) 
விதிகள் செல்லத்தக்கதாக்குதல் சட்டம் . 
1960 ஆம் ஆண்டு தமிழ்நாடு உந்து வண்டித் திரவகம் விற்பனை வரிவிதிப்பு (திருத்தச் ) சட்டம் . 


XXI 
XXIV 
XXV 


1958 
1958 


1958 


XXVIII 


1959 


19 


1959 


27 


1960 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


ஆண்டு 


எண் 


குறுந்தலைப்பு 


( 3 ) 


1960 


19 


1961 


1961 


1961 


1961 


1961 


1961 


1960 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி (திருத்தச் ) சட்டம் . 
1961 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி (திருத்தச்) சட்டம் . 
1961 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி (இரண்டாம் திருத்தச்) சட்டம் . 
1961 ஆம் ஆண்டு இந்திய முத்திரைவில்லை ( தமிழ்நாடு திருத்தச் ) சட்டம் . 
1961 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்குதல் மற்றும் தகுதிக்கேடுகளை நீக்குதல் 
(திருத்தச்) சட்டம் . 
1961 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி ( மூன்றாம் திருத்தச் ) சட்டம் . 
1961 ஆம் ஆண்டு சென்னை நகராட்சி (திருத்தச்) சட்டம் . 
1962 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி (திருத்தச்) சட்டம் . 
1962 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்குதல் மற்றும் தகுதிக்கேடுகளை நீக்குதல் 
(திருத்தச்) சட்டம் . 
1963 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி (திருத்தச் ) சட்டம் . 
1963 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி (இரண்டாம் திருத்தச்) சட்டம் . 
1963 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கட்டிடங்கள் ( குத்தகை மற்றும் வாடகைக் கட்டுப்பாடு ) திருத்தச் 
சட்டம் . 


1962 


1962 


1963 


1963 


1963 


1964 


1964 


1964 


1964 


1965 


1967 


1967 


1967 


1970 


1964 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்குதல் மற்றும் தகுதிக்கேடுகளை நீக்குதல் 
(திருத்தச் ) சட்டம் . 
1964 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி (திருத்தச்) சட்டம் . 
1964 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கட்டிடங்கள் ( குத்தகை மற்றும் வாடகைக் கட்டுப்பாடு ) திருத்தச் 
சட்டம் . 
1964 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது விற்பனை வரி (இரண்டாம் திருத்தச் சட்டம் . 
1965 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி (திருத்தச்) சட்டம் . 
1967 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச்) சட்டம் . 
1967 ஆம் சென்னை மாநகராட்சி (திருத்தச் ) சட்டம் . 
1967 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (இரண்டாம் திருத்தச் ) சட்டம் . 
1970 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச் ) சட்டம் . 
1971ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சி (திருத்தம் மற்றும் பதவிக்காலத்தினை நீட்டித்தல்) சட்டம் . 
1972 ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சி (திருத்தச்) சட்டம் . 
1972 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி (திருத்தச்) சட்டம் . 
1972 ஆண்டு ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச்) சட்டம் . 
1973 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச்) சட்டம் . 
1974 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள்(திருத்தச்) சட்டம் . 
1974 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி (திருத்தச்) சட்டம் . 
1975 ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சி (திருத்தச்) சட்டம் . 
1975 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சி மன்ற உறுப்பினர்கள் ( பதவிக்காலத்தை 
நீட்டித்தல் ) சட்டம் . 


1972 


1972 


1972 


1973 


1973 


1974 


1974 


1975 


1975 


38 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


ஆண்டு 


எண் 


குறுந்தலைப்பு 


( 3) 


1975 


39 | 


1977 


1975 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் நகராட்சி மன்ற (தனி அலுவலரை நியமித்தல் ) சட்டம் . 
1977 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சி மன்றங்கள் (தனி அலுவலர்களை நியமித்தல் ) திருத்தச் 
சட்டம் . 
1977 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் நகராட்சி மன்ற (தனி அலுவலரை நியமித்தல் ) திருத்தச் 
சட்டம் . 


1977 


1978 


1978 


1978 ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சி (திருத்தச்) சட்டம் . 
1978 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் நகராட்சி மன்ற (தனி அலுவலரை நியமித்தல்) திருத்தச் 
சட்டம் . 


1978 


1978 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சி மன்றங்கள் (தனி அலுவலர்களை நியமித்தல் ) திருத்தச் 
சட்டம் . 


1978 


1978 


1979 


1979 


1979 


1979 


1979 


1979 


1980 


1980 


1978 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச் ) சட்டம் . 
1978 ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சி ( மூன்றாம் திருத்தச்) சட்டம் . 
1979 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சி மன்றங்கள் (தனி அலுவலர்களை நியமித்தல்) திருத்தச் 
சட்டம் . 
1979 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் நகராட்சி மன்ற (தனி அலுவலர்களை நியமித்தல்) திருத்தச் 
சட்டம் . 
1979 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி (திருத்தச் ) சட்டம் . 
1979 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி (இரண்டாம் திருத்தச்) சட்டம் . 
1979 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சி மன்றங்கள் (தனி அலுவலர்களை நியமித்தல் ) இரண்டாம் 
திருத்தச் சட்டம் . 
1979 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் நகராட்சி மன்ற (தனி அலுவலரை நியமித்தல் ) இரண்டாம் 
திருத்தச் சட்டம் . 
1980 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி (திருத்தச் ) சட்டம் . 
1980 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சி மன்றங்கள் (தனி அலுவலர்களை நியமித்தல் ) திருத்தச் 
சட்டம் . 
1980 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் நகராட்சி மன்ற (தனி அலுவலரை நியமித்தல் ) திருத்தச் 
சட்டம் . 
1981 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சி மன்றங்கள் (தனி அலுவலர்களை நியமித்தல் ) திருத்தச் 
சட்டம் . 
1981 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் நகராட்சி மன்ற (தனி அலுவலரை நியமித்தல்) திருத்தச் சட்டம் . 
1981 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி (திருத்தச் ) சட்டம் . 
1982 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சி மன்றங்கள் (தனி அலுவலர்களை நியமித்தல்) திருத்தச் 
சட்டம் . 
1982 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சி (திருத்தச் ) சட்டம் . 
1982 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி (திருத்தச்) சட்டம் . 
1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சி மன்றங்கள் (தனி அலுவலர்களை நியமித்தல்) திருத்தச் 
சட்டம் . 
| 1983 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி (திருத்தச்) சட்டம் . 


1980 


1981 


1981 


16 


1981 


1982 


1982 


1982 


1983 


12 


1983 


13 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


ஆண்டு 


1983 


1983 


1983 


1984 


1985 


1985 


1985 


1985 


1985 


1986 


1986 


1986 


1986 


1986 


எண் 

குறுந்தலைப்பு 

( 3 ) 
1983 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சி (திருத்தச்) சட்டம் . 
1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச்) சட்டம் . 
1983 ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சி (திருத்தச்) சட்டம் . 
1984 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சி மன்றங்கள் (தனி அலுவலர்களை நியமித்தல் ) 
திருத்தச் சட்டம் . 
1985 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி (திருத்தச்) சட்டம் . 
1985 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சி ( திருத்தச்) சட்டம் . 
1985 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சி மன்றங்கள் (தனி அலுவலர்களை நியமித்தல் ) திருத்தச் 
சட்டம் . 
1985 ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சி (திருத்தச்) சட்டம் . 
1985 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச்) சட்டம் . 
1986 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச்) சட்டம் . 
1986 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி (திருத்தச்) சட்டம் . 
1986 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சி (திருத்தச் ) சட்டம் . 
1986 ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சி (திருத்தச்) சட்டம் . 
1986 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சி மன்றங்கள் (தனி அலுவலர்களை நியமித்தல் ) திருத்தச் 
சட்டம் . 
1986 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாநகராட்சிச் சட்டங்கள் ( திருத்தச்) சட்டம் . 
1986 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி (இரண்டாம் திருத்தச் ) சட்டம் . 
1986 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சி (இரண்டாம் திருத்தச்) சட்டம் . 
1986 ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சி (இரண்டாம் திருத்தச்) சட்டம் . 
1987 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (இரண்டாம் திருத்தச்) சட்டம் . 
1987 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச் ) சட்டம் . 
1989 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச் ) சட்டம் . 
1989 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (இரண்டாம் திருத்தச்) சட்டம் . 
1990 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச்) சட்டம் . 
1990 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (இரண்டாம் திருத்தம் மற்றும் சிறப்பு 
வகைமுறைகள்) சட்டம் . 
1990 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் ( மூன்றாம் திருத்தச்) சட்டம் . 
1990 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (நான்காம் திருத்தச் ) சட்டம் . 
1991 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (இரண்டாம் திருத்தம் மற்றும் சிறப்பு 

வகைமுறைகள்) திருத்தச் சட்டம் . 
14 | 1991 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சி மன்றங்கள் (தனி அலுவலர்களை நியமித்தல் ) சட்டம் . 
19 1991 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச் ) சட்டம் . 
26 1992 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி (திருத்தச்) சட்டம் . 


1986 


1986 


1986 


1986 


1987 


1987 


1989 


1989 


1990 


1990 


1990 


34 


1aana. 


1990 


1991 


1991 


1991 


1992 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


ஆண்டு 


எண் 


குறுந்தலைப்பு 


1992 


58 ) 


1994 


1998 


1998 


2002 


2003 


2004 


1992 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச் ) சட்டம் . 
1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச் ) சட்டம் . 
1998 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச் ) சட்டம் . 
1998 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் ( இரண்டாம் திருத்தச் ) சட்டம் . 
2002 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச்) சட்டம் . 
2003 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி (திருத்தச்) சட்டம் . 
2004 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச்) சட்டம் . 
2004 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகன் (இரண்டாம் திருத்தச் ) சட்டம் . 
2005 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி (திருத்தச் ) சட்டம் . 
2006 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச் ) சட்டம் . 
2007 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி (திருத்தச்) சட்டம் . 
2011 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் (திருத்தச்) சட்டம் . 
2015 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி (திருத்தச் ) சட்டம் . 


2004 


2005 


2006 


2007 


2011 


2015 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்கக் காரண விளக்கவுரை 


தமிழ்நாடு மாநில சட்ட ஆணையமானது பல்வேறு இயற்றுச் சட்டங்கள் மிகவும் பழமையானதாக மற்றும் 
வழக்கத்தில் இல்லாமல் போயிருக்கிற சட்டங்களை நீக்கறவு செய்வதற்கு தன்னுடைய பல்வேறு அறிக்கைகளில் 
பரிந்துரை செய்துள்ளது . ஆகையால் , அரசானது , அத்தகைய மிகவும் பழமையான மற்றும் வழக்கத்தில் 
இல்லாமல் போயிருக்கிற சட்டங்களை நீக்கறவு செய்வதற்கு முடிவு செய்துள்ளது . 


2 . இந்தச் சட்ட முன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


சி . வி . சண்முகம் , 
சட்டம் , நீதிமன்றங்கள் மற்றும் 
சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் . 


கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2020 - ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 9 - ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , 
நோக்ககாரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவைவிதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 12/2020 


1989 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகச் 

சட்டத்தை மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 

இந்தியக் குடியரசின் எழுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . (1 ) இந்தச் சட்டம் 2020 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ குறுந்தலைப்பு 
அறிவியல் பல்கலைக்கழகம் (திருத்தச்) சட்டம் என வழங்கப்பெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 
(2) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . 1989 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் 49 - ஆம் 
பல்கலைக்கழகச் சட்டத்தின் 49 - ஆம் பிரிவில், 

பிரிவிற்கானத் 

திருத்தம் . 
(1 ) " வேந்தர் " எனும் சொல் வருகிற இடங்களிலெல்லாம் , " அரசு " எனும் 
சொல் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


தமிழ்நாடு 
சட்டம் 
42/1989. 


(2 ) " அவர் " என்ற சொல் வருகிற இடங்களிலும் மற்றும் " அவருடைய 
எனும் சொல் வருகிற இரண்டு இடங்களிலும் , முறையே , " அவர்கள் " மற்றும் 
" அவர்களுடைய ” எனும் சொற்கள் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 


42 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்கக்காரண விளக்கவுரை. 


தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் ஒரு மாநில நிதியுதவி பெறும் பல்கலைக்கழகம் ஆகும் மற்றும் 
அதன் நிர்வாகத்திற்கான மற்றும் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த , நிதிகள் அரசால் ஒதுக்கப்படுகின்றன . 
கூறப்பட்ட பல்கலைக்கழகத்தால் அரசு நிதிகளின் பயன்பாட்டை கண்காணிக்க , ஆய்வு மற்றும் விசாரணை செய்வதற்கான 
அதிகாரத்தை அரசிடம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது . ஆகவே , மேற்கூரிய நோக்கத்திற்காக , 1989 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகச் சட்டத்தினை (தமிழ்நாடு சட்டம் 42/ 1989) தக்கவாறு திருத்தம் செய்ய அரசு முடிவு 
செய்துள்ளது . 


2 . இந்தச் சட்ட முன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்குச் செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


உடுமலை K . ராதாகிருஷ்ணன் , 
மாண்புமிகு அமைச்சர் ( கால்நடை பராமரிப்பு. ) 


கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2020 - ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 9 - ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , 
நோக்ககாரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவைவிதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 13/ 2020 


2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி சட்டத்தினை 
மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 

இந்தியக் குடியரசின் எழுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . (1) இந்தச் சட்டம் , 2020- ஆம் ஆண்டு தமிழ்நாடு சரக்குகள் மற்றம் குறுந்தலைப்பு மற்றும் 
சேவைகள் வரி (திருத்தச்) சட்டம் என அழைக்கப்பெறும் . 

தொடக்கம் . 
(2) பிரிவு 13 ஆனது 2019 - ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 1 - ஆம் 
நாளன்று நடைமுறைக்கு வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் 
மற்றும் இந்தச் சட்டத்தின் எஞ்சியுள்ள வகைமுறைகள் அனைத்தும் மாநில 
அரசினால் அறிவிக்கை வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய தேதியன்று 
நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2 . 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிச்சட்டத்தின் 2 - ஆம் பிரிவிற்கானத் 
( இதன் பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 2 - ஆம் திருத்தம் . 
பிரிவில் , (4 )- ஆம் கூறில் , " முன்னதாகத் தீர்மானிக்கும் மேல்முறையீட்டு அதிகார 
அமைப்பு ” எனும் சொற்றொடருக்குப் பின்பு, " முன்னதாகத் தீர்மானிக்கும் தேசிய 
மேல்முறையீட்டு அதிகார அமைப்பு " எனும் சொற்றொடரானது புகுத்தப்படுதல் 
வேண்டும் . 

3 . முதன்மைச் சட்டத்தின் 10 - ஆம் பிரிவில் , 


தமிழ்நாடு சட்டம் 19/ 2017 . 


10 - ஆம் பிரிவிற்கானத் 

திருத்தம் . 


( 1 (1 - ஆம் உட்பிரிவில் , இரண்டாம் வரம்புரைக்குப் பின்பு , பின்வரும் 
விளக்கமானது புகுத்தப்படுதல் வேண்டும் , அவையாவன : 

"விளக்கம் - இரண்டாம் வரம்புரையின் நோக்கங்களுக்காக , வட்டி 
அல்லது தள்ளுபடி வாயிலாக குறிப்பிடப்படுவதான சலுகைகளாக இருக்கும் 
பட்சத்தில் , வைப்பீடுகள் , கடன்கள் அல்லது முன்பணங்களை நீட்டிப்பதன் மூலம் 
வழங்கப்படும் விலக்களிக்கப்பட்ட சேவைகளின் மதிப்பானது மாநிலத்திற்குள்ளான 
மொத்த விற்பனை அளவின் மதிப்பினை நிர்ணயிக்க எடுத்துக்கொள்ளப்பட 
மாட்டாது . ; 

( 2) (2)- ஆம் உட்பிரிவில் , 

( a ) (d ) - கூறில் , இறுதியாக வருகின்ற " மற்றும் " எனும் 
சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் ; 

( b ) ( e) - கூறில் " மன்றம் " எனும் சொற்றொடருக்குப் பதிலாக , 
" மன்றம்; மற்றும் ” எனும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( c ) ( e)- கூறிற்குப் பின்பு , பின்வரும் கூறானது புகுத்தப்படுதல் 
வேண்டும் , அவையாவன : -- 


44 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


“ (f ) அவர் ஒரு தற்செயல் வரிவிதிக்கத்தக்க நபராகவோ அல்லது 
ஒரு குடியிராத வரி விதிக்கத்தக்க நபராகவோ இல்லாதிருத்தல் : "; 

( 3) (2)- ஆம் உட்பிரிவிற்குப் பின்பு, பின்வரும் உட்பிரிவானது 
புகுத்தப்படுதல் வேண்டும் , அவையாவன: -- 

" ( 2A ) இந்தச் சட்டத்தில் முரண்பாடாக கூறப்பட்டுள்ள எது 
எவ்வாறிருப்பினும் , ஆனால் 9 - ஆம் பிரிவின் ( 3)- ஆம் மற்றும் (4) ஆம் 
உட்பிரிவுகளின் வகைமுறைகளுக்குட்பட்டு , (1)- ஆம் மற்றும் (2 )- ஆம் 
உட்பிரிவுகளின் கீழ் வரி செலுத்தத் தகுதியானவர் அல்லாத , பதிவு செய்யப்பட்ட 
நபர் , அவருடைய முந்தைய நிதியாண்டின் ஒட்டு மொத்த விற்பனை அளவு 
ஐம்பது இலட்ச ரூபாய்க்கு மேற்படாமல் இருக்கையில் , 9 - ஆம் பிரிவின் 
(1) ஆம் உட்பிரிவின்கீழ் அவரால் செலுத்தத்தக்க வரிக்குப் பதிலாக , 
வகுத்துரைக்கப்படலாகும் அத்தகைய வீதத்தில் கணக்கிடப்படும் வரித் 
தொகையை , ஆனால் மாநிலத்திற்குள்ளான மொத்த விற்பனை அளவில் 
3 சதவீதத்திற்கு மேற்படாமல் இருக்கும் வகையில் , கீழ்க்கண்ட இனங்களில் 
தொடர்புடையவராக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் , செலுத்துவதற்கு தெரிவு 
செய்துக் கொள்ளலாம் 

( a ) இந்தச் சட்டத்தின் கீழ் வரிவிதிப்பிற்குள்ளாகாத சரக்குகள் 
அல்லது சேவைகள் வழங்குவதில் ஈடுபட்டுள்ளவர் இல்லை எனில் ; 

(b ) மாநிலங்களுக்கிடையேயான வெளிப்புற சரக்குகள் அல்லது 
சேவைகள் எதனையும் வழங்குவதில் ஈடுபட்டுள்ளவர் இல்லை எனில் ; 

( c) 52 - ஆம் பிரிவின் கீழ் ஆதாரத்தில் வரி வசூலிக்க வேண்டிய ஒரு 
மின்னனு வணிகம் இயக்குபவர் மூலம் சரக்குகள் அல்லது சேவைகள் எதனையும் 
வழங்குவதில் ஈடுபட்டுள்ளவர் இல்லை எனில் ; 

(d ) மன்றத்தின் பரிந்துரையின் பேரில் அரசால் அறிவிக்கை 
செய்யப்பட்ட அத்தகைய சரக்குகளின் உற்பத்தியாளர் அல்லது அத்தகைய 
சேவைகளை வழங்குபவர் இல்லை எனில் , மற்றும் 

( e ) தற்செயல் வரி விதிக்கத்தக்க நபராகவோ அல்லது குடியிராத 
வரி விதிக்கத்தக்க நபராகவோ இல்லை எனில் : 

வரம்புரை:- ஆனால் , 1961 - ஆம் ஆண்டு வருமான வரிச் மையச்சட்டம் 43/1961 . 
சட்டத்தின்கீழ் வழங்கப்பட்ட நிரந்தரக் கணக்கு எண்ணைக் கொண்டிருக்கும் 
ஒன்றுக்கு மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட நபர்களாக இருக்கும் பட்சத்தில் , அத்தகைய 
பதிவு செய்யப்பட்ட நபர் அனைவரும் இந்த உட்பிரிவின் கீழ் வரி செலுத்தத் தேரிவு 
செய்தாலன்றி , பதிவு செய்யப்பட்ட நபர் இந்த உட்பிரிவின் கீழ் திட்டத்தைத் தேரிவு 
செய்ய தகுதியுடையவராக இருக்கமாட்டார் .” ; 

(4 ) (3) - ஆம் உட்பிரிவில் , இரண்டு இடங்களில் வரும் "(1)- ஆம் 
உட்பிரிவின் கீழ் ” என்ற சொற்றொடருக்குப் பின்பு, " அல்லது ( 2 - A ) - ஆம் உட்பிரிவு , 
நேர்விற்கேற்ப ," என்ற சொற்றொடர் புகுத்தப்படுதல் வேண்டும் ; 

(5 ) (4) - ஆம் உட்பிரிவில் , "( 1 )- ஆம் உட்பிரிவின் " என்ற 
சொற்றொடருக்குப் பின்பு , " அல்லது ( 2 - A ) - ஆம் உட்பிரிவு , நேர்விற்கேற்ப ," என்ற 
சொற்றொடர் புகுத்தப்படுதல் வேண்டும் ; 

(6 ) ( 5) - ஆம் உட்பிரிவில் , "( 1 ) - ஆம் உட்பிரிவின் கீழ் " என்ற 
சொற்றொடருக்குப் பின்பு , " அல்லது ( 2 - A ) - ஆம் உட்பிரிவு , நேர்விற்கேற்ப , " என்ற 
சொற்றொடர் புகுத்தப்படுதல் வேண்டும் ; 

(7 ) (5)- ஆம் உட்பிரிவிற்குப் பின்பு , பின்வரும் விளக்கங்கள் 
புகுத்தப்படுதல் வேண்டும் , அவையாவன : -- 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


"விளக்கம் - 1.- இந்தப் பிரிவின் கீழ் வரி செலுத்தத் தனது தகுதியை 
நிர்ணயிக்கும் பொருட்டு ஒரு நபரின் ஒட்டு மொத்த விற்பனை அளவை கணக்கிடும் 
நோக்கத்திற்காக , " ஒட்டு மொத்த விற்பனை அளவு " என்ற சொற்றொடர் , 
இந்தச் சட்டத்தின் கீழ் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அவர் பதிவு செய்யப்படப் 
பொறுப்புடைமையாகும் நாள் வரை அத்தகைய நபரால் மேற்கொள்ளப்பட்ட 
வழங்குகைகளின் மதிப்பை உள்ளடக்கும் , ஆனால் வட்டி அல்லது தள்ளுபடி 
வாயிலாக குறிப்பிடப்படுவதான சலுகைகளாக இருக்கும் பட்சத்தில் , வைப்பீடுகள் , 
கடன்கள் அல்லது முன்பணங்களை நீட்டிப்பதன் மூலம் வழங்கப்படும் 
விலக்களிக்கப்பட்ட சேவைகளின் மதிப்பினை உள்ளடங்காது . 

விளக்கம் - 2.- இந்தப் பிரிவின் கீழ் ஒரு நபரின் வரிச் செலுத்தத்தை 
நிர்ணயம் செய்யும் நோக்கங்களுக்காக , " மாநிலத்திற்குள்ளான மொத்த 
விற்பனை அளவு ” என்ற சொற்றொடர் பின்வரும் வழங்கல்களை உள்ளடக்காது , 
அவையாவன: 

(i ) நிதியாண்டின் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து இந்தச் சட்டத்தின் 
கீழ் அத்தகைய நபர் பதிவு செய்யப்படப் பொறுப்புடைமையாகும் நாள் வரையுள்ள 
வழங்குகைகள்; மற்றும் 

( ii ) வட்டி அல்லது தள்ளுபடி வாயிலாக குறிப்பிடப்படுவதான 
சலுகைகளாக இருக்கும் பட்சத்தில் வைப்பீடுகள் , கடன்கள் அல்லது முன்பணங்கள் 
நீட்டிப்பதன் மூலம் வழங்கப்படும் விலக்களிக்கப்பட்ட சேவைகள் . " 

4 . முதன்மைச் சட்டத்தின் 22 - ஆம் பிரிவில் (1)- ஆம் உட்பிரிவின் , இரண்டாம் 22 - ஆம் பிரிவிற்கானத் 
வரம்புரைக்குப் பின்பு , பின்வரும் வரம்புரை மற்றும் விளக்கம் புகுத்தப்படுதல் திருத்தம் . 
வேண்டும் , அவையாவன: 

" மேலும் வரம்புரை:- ஆனால் , அரசானது , மன்றத்தின் பரிந்துரையின் 
பேரில் , அறிவிக்கையின் வாயிலாக , அத்தகைய கட்டுப்பாடுகள் மற்றும் 
வரையறைகளுக்குட்பட்டு , சரக்குகளின் வழங்கலில் பிரத்தியேகமாக ஈடுபட்டுள்ள 
வழங்குநரின் நேர்வில் ஒட்டு மொத்த விற்பனை அளவினை இருபது லட்சம் 
ரூபாயிலிருந்து நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் உயர்த்தலாம் . 

விளக்கம் . - இந்த உட்பிரிவின் நோக்கங்களுக்காக , வட்டி அல்லது 
தள்ளுபடி வாயிலாக குறிப்பிடப்படுவதான சலுகைகளாக இருக்கும் பட்சத்தில் 
வைப்பீடுகள் , கடன்கள் அல்லது முன்பணங்கள் நீட்டிப்பதன் மூலம் வழங்கப்படும் 
விலக்களிக்கப்பட்ட சேவைகளில் அவர் ஈடுபட்டிருந்தாலும் கூட , சரக்குகள் 
வழங்கலில் பிரத்தியேகமாக ஈடுபட்டுள்ளவராகக் கருதப்படுவர் . " 

5 . முதன்மைச் சட்டத்தின் 25 - ஆம் 
(6 ) - ஆம் உட்பிரிவிற்குப் பின்பு, பின்வரும் உட்பிரிவுகள் புகுத்தப்படுதல் வேண்டும் , திருத்தம் . 
அவையாவன: 

"(6A ) பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு நபரும் , வகுத்தரைக்கப்படலாகும் 
அத்தகைய படிவத்திலும் மற்றும் முறையிலும் மற்றும் அத்தகைய காலத்திற்குள்ளும் , 
உண்மையென சான்றளித்தளுக்கு உள்ளாதல் வேண்டும் , அல்லது ஆதார் 
எண்ணை வைத்திருப்பதற்கான சான்றை வழங்குதல் வேண்டும் : 

வரம்புரை:- ஆனால் , பதிவு செய்யப்பட்ட நபருக்கு ஆதார் எண் 
ஒதுக்கப்படவில்லை எனில் , மன்றத்தின் பரிந்துரையின் பேரில் , அரசால் 
வகுத்துரைக்கப்படும் அத்தகைய முறையில் அத்தகைய நபருக்கு , மாற்றான மற்றும் 
நிலையான அடையாளம் காணும் வழிமுறைகள் வழங்கப்படுதல் வேண்டும் : 

மேலும் வரம்புரை:- ஆனால் , உண்மையென சான்றளித்தளுக்கு 
உள்ளாக தவறும் பட்சத்தில் அல்லது ஆதார் எண்ணை வைத்திருப்பதற்கான 
சான்றுகளை வழங்கவோ அல்லது மாற்றான மற்றும் நிலையான அடையாளம் 
காணும் வழிமுறைகளை வழங்கவோ தவறும் பட்சத்தில் , அத்தகைய நபருக்கு 
ஒதுக்கப்பட்ட பதிவானது செல்லாது எனக் கருதப்படும் மற்றும் இச்சட்டத்தின் பிற 
வகைமுறைகள் அத்தகைய நபர் பதிவு பெறாத போது உள்ளவாறு பொருந்தும்படி 
ஆகும் . 


46 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


( 6B ) அறிவிக்கை தேதியன்று மற்றும் அது முதற்கொண்டு , ஒவ்வொரு 
நபரும் , பதிவு செய்வதற்குத் தகுதியுடையவர்களாக இருக்க , மன்றத்தின் 
பரிந்துரையின் பேரில் , அரசால் குறித்துரைக்கப்படும் அத்தகைய முறையில் , 
மேற்சொன்ன அறிவிக்கையில் குறித்துரைக்கப்படும் வகையில் , உண்மையென 
சான்றளித்தலுக்கு உள்ளாதல் வேண்டும் , அல்லது ஆதார் எண்ணை 
வைத்திருப்பதற்கான சான்றை வழங்குதல் வேண்டும் : 

வரம்புரை:- ஆனால் , ஒரு நபருக்கு ஆதார் எண் ஒதுக்கப்படவில்லை 
எனில் , மன்றத்தின் பரிந்துரையின் பேரில் , அரசால் வகுத்துரைக்கப்படும் 
அத்தகைய முறையில் , மேற்சொன்ன அறிவிக்கையில் குறித்துரைக்கப்படும் 
வகையில் , மாற்றான மற்றும் நிலையான அடையாளம் காணும் வழிமுறைகள் 
அத்தகைய நபருக்கு வழங்கப்படுதல் வேண்டும் . 

( 6C ) அறிவிக்கை தேதியன்று மற்றும் அது முதற்கொண்டு , தனிப்பட்ட 
நபரைத் தவிர , ஒவ்வொரு நபரும் , பதிவு செய்வதற்குத் தகுதியுடையவர்களாக 
இருக்க , மன்றத்தின் பரிந்துரையின் பேரில் , அரசால் வகுத்துரைக்கப்படும் 
அத்தகைய முறையில் , மேற்சொன்ன அறிவிக்கையில் குறித்துரைக்கப்படும் 
வகையில் , உண்மையென சான்றளித்தலுக்கு உள்ளாதல் வேண்டும் , அல்லது 
குடும்பத் தலைவர் , நிர்வாக இயக்குநர் , முழு நேர இயக்குனர் , அத்தகைய 
பங்குதாரர்கள் , சங்கத்தின் நிர்வாகக் குழுவின் உறுப்பினர்கள் , அறங்காவலர் குழு , 
அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி , அங்கீகரிக்கப்பட்ட கையொப்பமிட்டவர் மற்றும் பிற 
வகை நபர்களின் ஆதார் எண்ணை ஆதாரமாக வைத்திருப்பதற்கான ஆதாரத்தை 
வழங்குதல் வேண்டும் . 

வரம்புரை:- ஆனால் , அத்தகைய நபர் அல்லது குறிப்பிட்ட வகை 
நபர்களுக்கு ஆதார் எண் ஒதுக்கப்படவில்லை எனில் , மன்றத்தின் பரிந்துரையின் 
பேரில் , அரசால் குறித்துரைக்கப்படும் அத்தகைய முறையில் , மேற்சொன்ன 
அறிவிக்கையில் குறித்துரைக்கப்படும் வகையில் , மாற்றான மற்றும் நிலையான 
அடையாளம் காணும் வழிமுறைகள் அத்தகைய நபருக்கு அல்லது குறிப்பிட்ட 
வகை நபர்களுக்கு வழங்கப்படுதல் வேண்டும் . 

(6D ) ( 6A )- ஆம் உட்பிரிவு அல்லது (6B )-ஆம் உட்பிரிவு அல்லது ( 6C )- ஆம் 
உட்பிரிவானது அத்தகைய நபர் அல்லது குறிப்பிட்ட வகை நபர்களுக்கு அல்லது 
மாநிலத்தின் எந்த பகுதிக்கும் பொருந்தாது என, மன்றத்தின் பரிந்துரையின் பேரில் , 
அரசால் , அறிவிக்கையின் வாயிலாக குறிப்பிடப்படலாம் . 

விளக்கம் . - இந்தப் பிரிவின் நோக்கங்களுக்காக , " ஆதார் எண் " என்ற மையச் சட்டம் 18/2016 . 
சொற்றொடர் 2016 - ஆம் ஆண்டு ஆதார் சட்டத்தின் ( நிதி மற்றும் பிற மானியங்கள் , 
சலுகைகள் மற்றும் சேவைகளை இலக்கு ஒப்படைப்பு ) சட்டத்தின் 2 - ஆம் பிரிவில் 
( a ) - கூறில் வழங்கப்பட்டுள்ள அதே பொருளைக் கொண்டிருக்கும் . 

6 . முதன்மைச் சட்டத்தின் 31 - ஆம் பிரிவுக்கு பின்பு, பின்வரும் பிரிவு 
புகுத்தப்படுதல் வேண்டும் , அவையானவன : 

31A . பெறுநருக்கான மின்னணு முறையில் பணம் செலுத்தம் 
மேற்கொள்ள வசதி . - அரசானது , மன்றத்தின் பரிந்துரையின் பேரில் , 
குறித்துரைக்கப்படும் அத்தகைய முறையில் மற்றும் அத்தகைய கட்டுப்பாடுகள் 
மற்றும் வரையறைகளுக்குட்பட்டு , குறித்துரைக்கப்படலாகும் பதிவு செய்யப்பட்ட 
நபர்களின் வகையினர் , அவர்களால் மேற்கொள்ளப்படும் சரக்குகள் மற்றும் 
சேவைகள் அல்லது இரண்டின் வழங்குகைக்கு , பெறுநருக்கு குறித்துரைக்கப்பட்ட 
மின்னணு முறையில் பணம் செலுத்துவதற்கு வகை செய்ய வேண்டும் மற்றும் 
அத்தகைய பெறுநருக்கு அவ்வாறே பணம் செலுத்த அத்தகைய வாய்ப்பினை 
அளித்தல் வேண்டும் . ” 
7 . முதன்மைச் சட்டத்தின் 39 - ஆம் பிரிவில் , 

(1) (1)- ஆம் மற்றும் (2)- ஆம் உட்பிரிவுகளுக்காக பின்வரும் உட்பிரிவுகள் 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அவையாவன: 


31 - A எனும் புதிய 
பிரிவைப் புகுத்துதல் . 


39 - ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


(1) ஓர் உள்ளீட்டுச் சேவை விநியோகிப்பவராக 
அல்லது ஒரு குடியிராத வரிவிதிக்கத்தக்க நபராக அல்லது 
10 - ஆம் பிரிவின் அல்லது 51 - ஆம் பிரிவின் அல்லது 
52 - ஆம் பிரிவின் வகைமுறைகளின் கீழ் வரி செலுத்துகிற நபராக அல்லாத , பதிவு 
செய்யப்பட்ட ஒவ்வொரு நபரும் , ஒவ்வொரு ஆங்கில மாதத்திற்கும் அல்லது அதன் 
பகுதிக்கும் , சரக்குகள் அல்லது சேவைகள் அல்லது அவை இரண்டின் உள்வரு 
மற்றும் வெளிப்புற வழங்குகைகள் , துய்க்கப்பட்ட உள்ளீட்டு வரிவரவு , செலுத்த 
வேண்டிய வரி , செலுத்தப்பட்ட வரி மற்றும் அத்தகைய பிற விவரங்கள் அடங்கிய 
கணக்கு விவர அறிக்கை ஒன்றை, மின்னணுவியலாக , வகுத்துரைக்கப்படலாகும் 
அத்தகைய படிவத்தில் மற்றும் முறையில் , மற்றும் அத்தகைய காலத்திற்குள் , 
அளித்தல் வேண்டும் : 

வரம்புரை:- ஆனால் , அரசானது , மன்றத்தின் பரிந்துரையின் 
பேரில் , வகுத்துரைக்கப்படலாகும் அத்தகைய கட்டுப்பாடுகள் மற்றும் 
வரையறைகளுக்குட்பட்டு , ஒவ்வொரு காலாண்டிற்கும் அல்லது அதன் பகுதிக்கும் 
கணக்கு விவர அறிக்கை ஒன்றை அளிக்க வேண்டிய பதிவு செய்யப்பட்ட நபர்களின் 
சில வகுப்பினரை அறிவிக்கை செய்யலாம் . 

(2 ) 10 - ஆம் பிரிவின் வகைமுறைகளின் கீழ் வரி செலுத்தும் பதிவு 
செய்யப்பட்ட நபர் ஒருவர் ஒவ்வொரு நிதி ஆண்டிற்கும் அல்லது அதன் பகுதிக்கும் 
சரக்குகள் அல்லது சேவைகள் அல்லது அவை இரண்டின் உள்வரு வழங்குகைகள் , 
செலுத்த வேண்டிய வரி, செலுத்தப்பட்ட வரி மற்றும் அத்தகைய பிற விவரங்கள் 
அடங்கிய , கணக்கு விவர அறிக்கை ஒன்றை , மின்னணுவியலாக , 
வகுத்துரைக்கப்படலாகும் அத்தகைய படிவத்தில் மற்றும் விதத்தில் , மற்றும் 
அத்தகைய காலத்திற்குள் , அளித்தல் வேண்டும் .” ; 

(2 ) (7 ) ஆம் உட்பிரிவிற்காக , பின்வரும் உட்பிரிவானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அவையாவன : 

" (7) ( 1 ) ஆம் உட்பிரிவின் கீழ் , ஆனால் அதன் கீழான வரம்புரையில் 
குறிப்பிடப்பட்ட நபரை தவிர , அல்லது (3) - ஆம் உட்பிரிவின் கீழ் அல்லது (5) - ஆம் 
உட்பிரிவின் கீழ் , கணக்கு விவர அறிக்கை ஒன்றை அளிக்க வேண்டுறுத்தப் 
பட்டிருக்கும் பதிவு பெற்ற நபர் ஒவ்வொருவரும் , அத்தகைய கணக்கு விவர 
அறிக்கைக்கு இணங்க செலுத்த வேண்டிய வரியினை, அத்தகைய கணக்கு விவர 
அறிக்கையை அளிப்பதற்கு அவர் வேண்டுறுத்தப்பட்டுள்ள கடைசி தேதிக்கு 
முன்னர் அரசுக்கு செலுத்துதல் வேண்டும் : 

வரம்புரை:- ஆனால் , (1)- ஆம் உட்பிரிவின் வரம்புரையின் கீழ் , கணக்கு விவர 
அறிக்கை அளிக்க வேண்டிய பதிவு பெற்ற நபர் ஒவ்வொருவரும் , ஒவ்வொரு 
மாதத்தின் போதான சரக்குகள் அல்லது சேவைகள் அல்லது அவை இரண்டின் 
உள்வரு மற்றும் வெளிப்புற வழங்குகைகள் , துய்க்கப்பட்ட உள்ளீட்டு வரிவரவு , 
செலுத்த வேண்டிய வரி , மற்றும் அத்தகைய பிற விவரங்களை கணக்கில் 
கொண்டு , குறித்துரைக்கப்படலாகும் அத்தகைய படிவத்தில் மற்றும் முறையில் , 
மற்றும் அத்தகைய காலத்திற்குள் , அரசுக்கு செலுத்த வேண்டிய உரிய வரியினை 
செலுத்துதல் வேண்டும் : 

மேலும் வரம்புரை :- ஆனால் , (2) - ஆம் உட்பிரிவின் கீழ் கணக்கு விவர 
அறிக்கை அளிக்க வேண்டிய பதிவு பெற்ற நபர் ஒவ்வொருவரும் , ஒவ்வொரு 
காலாண்டின் போதான மாநிலத்திற்குள்ளான மொத்த விற்பனை அளவு , சரக்குகள் 
அல்லது சேவைகள் அல்லது அவை இரண்டின் உள்வரு வழங்குகைகள் , மற்றும் 
அத்தகைய பிற விவரங்களை கணக்கில் கொண்டு , குறித்துரைக்கப்படலாகும் 
அத்தகைய படிவத்தில் மற்றும் முறையில், மற்றும் காலத்திற்குள் , அரசுக்கு செலுத்த 
வேண்டிய உரிய வரியினை செலுத்துதல் வேண்டும் . " . 

8 . முதன்மைச் சட்டத்தின் 44 - ஆம் பிரிவின் (1) ஆம் உட்பிரிவில் பின்வரும் 44- ஆம் பிரிவிற்கான 
வரம்புரையானது புகுத்தப்படுதல் வேண்டும் , அவையாவன : 

திருத்தம் . 


48 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


49- ஆம் பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


“ வரம்புரை : - ஆனால் , மன்றத்தின் பரிந்துரையின் பேரில் மற்றும் 
எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்படுவதற்கான காரணங்களுக்காக , ஆணையர் , 
அறிவிக்கையின் வாயிலாக , அதில் வகுத்துரைக்கப்படலாகும் பதிவு செய்யப்பட்ட 
நபர்களின் அத்தகைய வகையினர் ஆண்டறிக்கையினை அளிப்பதற்கான கால 
வரம்பை நீட்டிக்கலாம் : 

மேலும் வரம்புரை: - ஆனால் , மைய வரி ஆணையரால் அறிவிக்கப்பட்ட 
எந்தவொரு வரம்பின் நீட்டிப்பும் ஆணையரால் அறிவிக்கப்பட்டதாகக் கருதப்படுதல் 
வேண்டும் .” 

9 . முதன்மைச் சட்டத்தின் 49 - ஆம் பிரிவில் ( 9) - ஆம் உட்பிரிவிற்கு பின்பு , 
பின்வரும் உட்பிரிவு புகுத்தப்படுதல் வேண்டும் , அவையாவன : -- 

"( 10 ) பதிவுபெற்ற நபர் ஒருவர் , பொதுவான இணைய முகப்பில் , 
இந்தச் சட்டத்தின் கீழ் மின்னணுப் பணப்பேரேட்டில் இருக்கக்கூடிய வரி , 
வட்டி , தண்டத்தொகை , கட்டணம் அல்லது பிற தொகை எதனையும் , 
வகுத்துரைக்கப்படலாகும் அத்தகைய படிவத்தில் மற்றும் முறையில் 
மற்றும் அத்தகைய கட்டுப்பாடுகள் மற்றும் வரையறைகளுக்குட்பட்டு , 
ஒருங்கிணைக்கப்பட்ட வரி , மைய வரி , மாநில வரி அல்லது மேல்வரிக்கான 
மின்னணுப் பணப் பேரேட்டிற்கு மாற்றம் செய்திடலாம் மற்றும் அத்தகைய 
மாற்றமானது , இந்தச் சட்டத்தின் கீழ் மின்னணுப் பணப் பேரேட்டிலிருந்து திருப்பி 
செலுத்தப்பட்டதாகக் கருதப்படுதல் வேண்டும் . 

(11) இந்தச் சட்டத்தின் கீழ் மின்னணுப் பணப் பேரேட்டிற்கு மாற்றப்பட்ட 
தொகையானது , (1) ஆம் உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள கூறப்பட்ட பேரேட்டில் 
வைப்பீடு செய்யப்பட்டது எனக் கருதப்படுதல் வேண்டும் . 

10 . முதன்மைச் சட்டத்தின் 50 - ஆம் பிரிவின், (1)- ஆம் உட்பிரிவில், பின்வரும் 
வரம்புரை புகுத்தப்படுதல் வேண்டும் , அவையாவன: -- 


50 - ஆம் பிரிவிற்கானத் 

திருத்தம் . 


" வரம்புரை: - ஆனால் , ஒருவரிக்காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட வழங்குகைகள் 
பொறுத்தவரை மற்றும் 39 - ஆம் பிரிவின் வகைமுறைகளின் படி , உரிய தேதிக்குப் 
பிறகு வழங்கப்பட்ட கணக்கு விவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டவை , 
அத்தகைய காலத்திற்கு பொறுத்தவரை, 73 - ஆம் பிரிவு மற்றும் 74 - ஆம் பிரிவின் 
கீழ் எந்தவொரு நடவடிக்கைகளையும் தொடங்கப்படுவதற்கு முன் அத்தகைய 
கணக்கு விவர அறிக்கையானது வழங்கப்பட்டிருந்தாலன்றி , செலுத்த வேண்டிய 
வரி மீதான வட்டியானது , மின்னணு பணப் பேரேட்டில் பற்று வைத்தலின் மூலம் 
செலுத்தப்படும் வரியின் அந்தப் பகுதியின் மீது விதிக்கப்படும். 

11. முதன்மைச் சட்டத்தின் 52 - ஆம் பிரிவில், 


52 - ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


(1 ) (4 ) ஆம் உட்பிரிவில் , பின்வரும் வரம்புரைகள் புகுத்தப்படுதல் 
வேண்டும் , அவையாவன : 

“ வரம்புரை: - ஆனால் , மன்றத்தின் பரிந்துரையின் பேரில் மற்றும் 
எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்படுவதற்கான காரணங்களுக்காக , ஆணையர் , 
அறிவிக்கையின் வாயிலாக , அதில் வகுத்துரைக்கப்படலாகும் பதிவு செய்யப்பட்ட 
நபர்களின் அத்தகைய வகையினர் அறிக்கையை அளிப்பதற்கான கால வரம்பை 
நீட்டிக்கலாம் : 

மேலும் வரம்புரை: - ஆனால் , மைய வரி ஆணையரால் அறிவிக்கப்பட்ட 
எந்தவொரு கால வரம்பின் நீட்டிப்பும் ஆணையரால் அறிவிக்கப்பட்டதாகக் 
கருதப்படுதல் வேண்டும் .” ; 

(2 ) (5 ) ஆம் உட்பிரிவில் , பின்வரும் வரம்புரைகள் புகுத்தப்படுதல் 
வேண்டும் , அவையாவன: -- 

" வரம்புரை: - ஆனால் , மன்றத்தின் பரிந்துரையின் பேரில் மற்றும் 
எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்படுவதற்கான காரணங்களுக்காக , ஆணையர் , 
அறிவிக்கையின் வாயிலாக , அதில் வகுத்துரைக்கப்படலாகும் பதிவு செய்யப்பட் 
நபர்களின் அத்தகைய வகையினர் ஆண்டறிக்கையை அளிப்பதற்கான கால 
வரம்பை நீட்டிக்கலாம் : 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


மேலும் வரம்புரை:- ஆனால் , மைய வரி ஆணையரால் அறிவிக்கப்பட்ட 
எந்தவொரு கால வரம்பின் நீட்டிப்பும் ஆணையரால் அறிவிக்கப்பட்டதாகக் 
கருதப்படுதல் வேண்டும். ” 

12 . முதன்மைச் சட்டத்தில் 53- ஆம் பிரிவுக்குப் பின்பு , பின்வரும் பிரிவு 53A என்ற பிரிவினைப் 
புகுத்தப்படுதல் வேண்டும் , அவையாவன: -- 

புகுத்துதல் . 


கயை மை 


" 53A . குறிப்பிட்ட தொகைகளின் பரிமாற்றம் . - இந்தச் சட்டத்தின் கீழ் 
மின்னணு பணப்பேரேட்டிலிருந்து எந்தவொரு தொகையும் , மைய சரக்குகள் மற்றும் 
சேவைகள் வரிச் சட்டத்தின் கீழ் அல்லது ஒருங்கிணைக்கப்பட்ட சரக்குகள் மற்றும் 
சேவைகள் வரிச் சட்டத்தின் கீழ் அல்லது சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிச் 
( மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்குதல் ) சட்டத்தின் கீழ் மின்னணு பணப்பேரேடுக்கு 
மாற்றப்பட்டால் , அரசானது , மின்னணு பணப்பேரேட்டிலிருந்து மாற்றப்பட்ட 
தொகைக்குச் சமமானதொரு தொகையை , மைய வரிக் கணக்கு அல்லது 
ஒருங்கிணைப்பட்ட வரிக் கணக்கு அல்லது மேல்வரிக் கணக்கிற்கு , 
வகுத்துரைக்கப்படலாகும் அத்தகைய முறையிலும் மற்றும் அத்தகைய 
காலத்திற்குள்ளும் , மாற்றுதல் வேண்டும் . ” 

13 . முதன்மைச் சட்டத்தின் 54 - ஆம் பிரிவில் (8) - ஆம் உட்பிரிவிற்குப் பின்பு , 54 - ஆம் பிரிவிற்கானத் 
பின்வரும் உட்பிரிவு புகுத்தப்படுதல் வேண்டும் , அவையாவன: 

திருத்தம் . 
" (8 - A ) மைய அரசானது , திரும்ப கொடுக்கப்பட வேண்டிய மாநில 
வரியினை பிரித்துக் கொடுக்கும் நேர்வில் , அரசானது திரும்ப கொடுக்கப்பட்ட 
தொகைக்கு சமமானதொரு தொகையை மைய அரசிற்கு மாற்றுதல் வேண்டும் ." 
14 . முதன்மைச் சட்டத்தின் 95 - ஆம் பிரிவில், -- 

95 - ஆம் பிரிவிற்கானத் 

திருத்தம் . 
( 1 ) ( a ) கூறில் , 

( a) " மேல்முறையீட்டு அதிகார அமைப்பு ” என்ற சொற்றொடருக்குப் 
பின்பு," அல்லது தேசிய மேல்முறையீட்டு அதிகார அமைப்பு ” என்ற சொற்றொடரானது 
புகுத்தப்படுதல் வேண்டும் ; 

(b ) "100 - ஆம் பிரிவின் ” என்ற சொற்றொடருக்குப் பின்பு , " அல்லது 
மைய சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிச் சட்டத்தின் 101C - ஆம் பிரிவின் " என்ற 
சொற்றொடர் புகுத்தப்படுதல் வேண்டும் ; 

(2) ( e)- கூறுக்கு பின்பு, பின்வரும் கூறு புகுத்தப்படுதல் வேண்டும் , 
அவையாவன: 

(f ) " தேசிய மேல்முறையீட்டு அதிகார அமைப்பு " என்பது 101A 
ஆம் பிரிவின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள முன்னதாகத் தீர்மானிக்கும் தேசிய 
மேல்முறையீட்டு அதிகார அமைப்பு என்று பொருள்டும் ." 

15 . முதன்மைச் சட்டத்தின் 101 - ஆம் பிரிவிற்குப் பின்பு , பின்வரும் பிரிவு 101A எனும் புதிய 
புகுத்தப்படுதல் வேண்டும் , அவையாவன : 

பிரிவினைப் புகுத்துதல் . 
“ 101A . மைய சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிச் சட்டத்தின் கீழ் 
முன்னதாகத் தீர்மானிக்கும் தேசிய மேல்முறையீட்டு அதிகார அமைப்பானது , இந்தச் 
சட்டத்தின் கீழ் மேல்முறையீட்டு அதிகார அமைப்பாகும். - இந்த அத்தியாயத்தின் 
வகைமுறைகளுக்குட்பட்டு , இந்தச் சட்டத்தின் நோக்கங்களுக்காக , மைய 
சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிச் சட்டத்தின் 101A ஆம் பிரிவின் கீழ் 
அமைக்கப்பட்ட முன்னதாகத் தீர்மானிக்கும் தேசிய மேல்முறையீட்டு அதிகார 
அமைப்பானது , இந்தச் சட்டத்தின் கீழ் முன்னதாகத் தீர்மானிக்கும் தேசிய 
மேல்முறையீட்டு அதிகார அமைப்பாகக் கருதப்படுதல் வேண்டும் . 
16 . முதன்மைச் சட்டத்தின் 102 - ஆம் பிரிவில் , 

102 - ஆம் பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


(1 ) இரண்டு இடங்களில் வரும் , " மேல்முறையீட்டு அதிகார அமைப்பு 
என்ற சொற்றொடருக்குப் பின்பு , " அல்லது தேசிய மேல்முறையீட்டு அதிகார 
அமைப்பு ” என்ற சொற்றொடர் புகுத்தப்படுதல் வேண்டும் ; 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


(2 ) " அல்லது 101- ஆம் பிரிவு ” என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , 
" அல்லது இந்தச் சட்டத்தின் 101 - ஆம் பிரிவு அல்லது மைய சரக்குகள் 
மற்றும் சேவைகள் வரிச் சட்டத்தின் 101C - ஆம் பிரிவு " என்ற சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( 3) " அல்லது மேல்முறையீட்டாளர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , 
" மேல்முறையீட்டாளர் , அதிகார அமைப்பு அல்லது மேல்முறையீட்டு அதிகார 

அமைப்பு ” என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் . 
103 - ஆம் பிரிவிற்கானத் 17 . முதன்மைச் சட்டத்தின் 103 - ஆம் பிரிவில் , 
திருத்தம் . 

(1) (1) ஆம் உட்பிரிவிற்குப் பின்பு, பின்வரும் உட்பிரிவு புகுத்தப்படுதல் 
வேண்டும் , அவையாவன: -- 

“(1A ) இந்த அத்தியாயத்தின் கீழ் தேசிய மேல்முறையீட்டு அதிகார 
அமைப்பினால் அறிவிக்கப்பட்ட முன் தீர்மானமானது 

( a )விண்ணப்பதாரர்கள் , தனித்துவமான நபர்களாக இருக்கையில் , 
மைய சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிச் சட்டத்தின் 101B - ஆம் பிரிவின் (1) 
ஆம் உட்பிரிவின் கீழ் தீர்ப்பை நாடியவர்கன் மற்றும் 1961 - ஆம் ஆண்டு வருமான 

வரிச் சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிரந்தரக் கணக்கு எண்ணைக் கொண்டுள்ள 
மையச் சட்ட எண் 43/ 1961 அனைத்து பதிவு செய்யப்பட்ட நபர்களும் ; 


( b ) கூறு (a) - இல் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ண ப்பதாரர்கள் 
தொடர்பாக சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மற்றும் அதிகார வரம்பு அலுவலர்கள் 
மற்றும் 1961 - ஆம் ஆண்டு வருமான வரிச் சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஒரே 
நிரந்தரக் கணக்கு எண்ணைக் கொண்டுள்ள பதிவு செய்யப்பட்ட நபர்களும் ." 


மையச் சட்ட எண் 43/ 1961 


(2 ) (2) - ஆம் உட்பிரிவில் " (1)- ஆம் உட்பிரிவில் " என்ற 
சொற்றொடருக்குப் பின்பு , “ மற்றும் (1 - A ) - ஆம் உட்பிரிவு என்ற சொற்றொடர் 
புகுத்தப்படுதல் வேண்டும் . 

18 . முதன்மைச் சட்டத்தின் 104 - ஆம் பிரிவில் (1)- ஆம் உட்பிரிவில், 


104 - ஆம் பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


(1 ) " அதிகார அமைப்பு அல்லது மேல்முறையீட்டு அதிகார அமைப்பு " என்ற 
சொற்றொடருக்குப் பின்பு, “ அல்லது தேசிய மேல்முறையீட்டு அதிகார அமைப்பு 
என்ற சொற்றொடர் புகுத்தப்படுதல் வேண்டும் ; 

(2 ) " 101 - ஆம் பிரிவின் என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , “ இந்தச் 
சட்டத்தின் 101 - ஆம் பிரிவின் அல்லது மைய சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிச் 
சட்டத்தின் 101 - ஆம் பிரிவு ” என்ற சொற்றொடர் புகுத்தப்படுதல் வேண்டும் . 

19. முதன்மைச் சட்டத்தின் 105 - ஆம் பிரிவில் , 


105 ஆம் பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


(1) ஓரத் தலைப்பிற்குப் பதிலாக , பின்வரும் ஓரத் தலைப்பு அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அவையாவன: -- 

" அதிகார அமைப்பு , மேல்முறையீட்டு அதிகார அமைப்பு மற்றும் தேசிய 
மேல்முறையீட்டு அதிகார அமைப்பு ஆகியவற்றின் அதிகாரங்கள்." 

( 2) (1)- ஆம் உட்பிரிவில் , " மேல்முறையீட்டு அதிகார அமைப்பு என்ற 
சொற்றொடருக்குப் பின்பு , " அல்லது தேசிய மேல்முறையீட்டு அதிகார அமைப்பு " 
என்ற சொற்றொடர் புகுத்தப்படுதல் வேண்டும் ; 

( 3) (2) - ஆம்உட்பிரிவில் , இரண்டு இடங்களில் வரும் “ மேல்முறையீட்டு அதிகார 
அமைப்பு " என்ற சொற்றொடருக்குப் பின்பு , " அல்லது தேசிய மேல்முறையீட்டு 
அதிகார அமைப்பு " என்ற சொற்றொடர் புகுத்தப்படுதல் வேண்டும் . 

20. முதன்மைச் சட்டத்தின் 106 - ஆம் பிரிவில் , 

(1) ஓரத்தலைப்பிற்குப் பதிலாக , பின்வரும் ஓரத்தலைப்பு அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அவையாவன: -- 

" அதிகார அமைப்பு , மேல்முறையீட்டு அதிகார அமைப்பு மற்றும் தேசிய 
மேல்முறையீட்டு அதிகார அமைப்பு ஆகியவற்றின் நடைமுறை. ; 


106 - ஆம் பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2 ) 


( 2) " மேல்முறையீட்டு அதிகார அமைப்பு ” என்ற சொற்றொடருக்குப் பின்பு , 
அல்லது தேசிய மேல்முறையீட்டு அதிகார அமைப்பு என்ற சொற்றொடர் 
புகுத்தப்படுதல் வேண்டும் . 

21. முதன்மைச் சட்டத்தின் 171 - ஆம் பிரிவில் , (3)- ஆம் உட்பிரிவிற்குப் பின்பு , 171 - ஆம் பிரிவிற்கானத் 
பின்வரும் உட்பிரிவு புகுத்தப்படுதல் வேண்டும் , அவையாவன: -- 

திருத்தம் . 
“ (4) (2) - ஆம் உட்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள , அதிகார அமைப்பு , கூறப்பட்ட 
துணைப் பிரிவின் கீழ் தேவைப்பட்டப்படியான ஆய்வினை நடத்திய பின்னர் பதிவு 
செய்யப்பட்ட நபர் எவரும் (1) ஆம் உட்பிரிவின் கீழ் இலாபம் ஈட்டியதாக முடிவிற்கு 
வருகையில் , அத்தகைய நபர் இலாபம் ஈட்டிய தொகையில் பத்து விழுக்காட்டிற்கு 
சமமான அபராதத்தை செலுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கும் : 

வரம்புரை: - ஆனால் , அதிகார அமைப்பினால் ஆணை நிறைவேற்றப்பட்ட 
தேதியிலிருந்து முப்பது நாட்களுக்குள் இலாபம் ஈட்டிய தொகை வைப்பீடு 
செய்யப்பட்டால் எந்தவொரு அபராதமும் விதிக்கப்பட மாட்டாது . 

விளக்கம். - இப்பிரிவின் நோக்கங்களுக்காக , " இலாபம் ஈட்டிய " என்ற 
சொற்றொடர் என்பது சரக்குகள் அல்லது சேவைகள் அல்லது அவை இரண்டின் 
வழங்குகை மீதான வரிவீதத்தில் குறைப்பினால் அல்லது உள்ளீட்டு வரிவரவின் 
பயனினை சரக்குகள் மற்றும் சேவைகள் அல்லது அவை இரண்டின் விலையில் 
சரிசமமான வீதத்தில் குறைப்பு செய்வதன் மூலமான பயனினை வழங்காமல் 
இருத்தல் எனப் பொருள்படும் . 

22 . (1) 2017 - ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 14 - ஆம் நாளிட்ட அறிவிக்கைக் கான 
தமிழ்நாடு அரசிதழின் சிறப்பு வெளியீட்டின் பாகம் II- பரிவு 2 - ல் பக்கங்கள் திருத்தம் . 
20 - 22ல் வெளியிடப்பட்ட II(2 )/ CTR/ 917 ( e -2 )/2017 - ஆம் எண்ணுள்ள 
வணிகவரி மற்றும் பதிவுத் துறையின் அறிவிக்கை மூலம் 2017 - ஆம் ஆண்டு 
ஜீன் திங்கள் 29 - ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் சிறப்பு வெளியீட்டின் 
பாகம் II - பிரிவு 2 - ல் பக்கங்கள் 68 - 75 இல் வெளியிடப்பட்ட II( 2 )/CTR/ 532 
( d- 5)/ 2017 - ஆம் எண்ணுள்ள வணிகவரி மற்றும் பதிவுத் துறையின் 
அறிவிக்கையின் அட்டவணையில் புகுத்தப்பட்ட பின்வரும் வரிசை எண் மற்றும் 
அதன் தொடர்பான பதிவுகள் , 2017 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 1 - ஆம் 
நாளன்று நடைமுறைக்கு வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் , 
அவையாவன : 


( 3) 
_ 1 | 2 | _ 
“ 103 A | 26 | செறிவூட்டப்பட்ட யுரேனியத் தாது . ” . 


(2 ) (1) - ஆம் உட்பிரிவின் நோக்கங்களுக்காக , எல்லா 
இன்றியமையா நேரங்களிலும் , தமிழ்நாடு சரக்குகள் 
மற்றும் சேவைகள் வரிச் சட்டத்தின் 11 - ஆம் பிரிவின் 
(1) ஆம் உட்பிரிவின் கீழ் கூறப்பட்ட அறிவிக்கை முன் தேதியிட்ட பயனுடன் 
திருத்துவதற்கு அரசிற்கு அதிகாரம் உள்ளதைப்போன்று , (1)- ஆம் உட்பிரிவில் 
குறிப்பிடப்பட்டுள்ள அறிவிக்கை முன் தேதியிட்ட பயனுடன் திருத்தம் செய்ய 
அரசிற்கு அதிகாரம் இருப்பதாகக் கருதப்படுதல் வேண்டும் . 

( 3 ) வசூலிக்கப்பட்ட அத்தகைய வரி அனைத்தும் , ஆனால் 
(1)- ஆம் உட்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவிக்கையானது , எல்லா இன்றியமையா 
நேரங்களிலும் நடைமுறையில் இருந்திருந்தால் அவ்வாறு வசூலிக்கப்படாமல் 
இருந்திருப்பவை , திரும்ப வழங்கப்பட இயலாது . 

23 . 2019 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி நீக்கறவு மற்றும் காப்பு . 
(திருத்த ) அவசரச் சட்டம் ஈங்கிதனால் நீக்கறவு செய்யப்படுகிறது . 

(2 ) அத்தகைய நீக்கறவு எவ்வாறிருப்பினும் , மேற்சொன்ன அவசரச் 
சட்டத்தால் திருத்தம் செய்யப்பட்டவாறு 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சரக்குகள் 
மற்றும் சேவைகள் வரிச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட எதுவும் அல்லது எடுக்கப்பட்ட 
நடவடிக்கை எதுவும் இந்தச் சட்டத்தால் திருத்தம் செய்யப்பட்டவாறான 
மேற்படிச் சட்டத்தின்படி செய்யப்பட்டிருப்பதாக அல்லது எடுக்கப்பட்டிருப்பதாகக் 
கருதப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு அவசரச் சட்டம் 

10/ 2019. 


தமிழ்நாடு சட்டம் 19/ 2017 . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்கக்காரண விளக்கவுரை. 


2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிச் சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 19 /2017 ), மாநில அரசால் 
சரக்குகள் அல்லது சேவைகள் அல்லது அவை இரண்டையும் மாநிலத்திற்குள்ளான வழங்குதலின் பேரில் வரி விதிப்பதற்கும் 
வசூலிப்பதற்குமான வகைமுறை செய்வதன் பொருட்டு இயற்றப்பட்டது . 

2 . 2019 ஜுன் 21 அன்று நடைபெற்ற சரக்குகள் மற்றும் சேவைகள் மன்றத்தின் 35 - வது கூட்டத்தில் , 2017 - ஆம் ஆண்டு 
மத்திய சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிச் சட்டத்திற்கு (மத்திய சட்டம் 12/ 2017 ) பல்வேறு சட்டத் திருத்தங்களை மேற்கொள்ள 
பரிந்துரைத்திருந்தது . அப்பரிந்துரைகளை செயலுக்கு கொண்டுவரும் நோக்கில் , 2019 - ஆம் ஆண்டு நிதி ( எண் .2 ) சட்டத்தின் 
( மத்திய சட்டம் 23/ 2019 ) வாயிலாக மேற்சொன்ன மத்திய சட்டத்திற்கு மத்திய அரசு சட்டத் திருத்தம் மேற்கொண்டது . அது 
01- 08 - 2019 அன்று குடியரசுத் தலைவரின் ஒப்புதலைப் பெற்றது . அதற்கு இணையான திருத்தங்களை 2017 - ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிச் சட்டத்திற்கு (தமிழ்நாடு சட்டம் 19/ 2017 ) மேற்கொள்ள வேண்டி இருந்தது . ஆகையால் , 
மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டம் 19/2017 - க்கு உரியவாறு திருத்தங்கள் மேற்கொள்வதென அரசு முடிவு செய்தது . 

3 . அவ்வாறே , 2019 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி (திருத்த ) அவசரச் சட்டம் (தமிழ்நாடு 
அவசரச் சட்டம் 10/ 2019), 2019 டிசம்பர் 17 அன்று ஆளுநரால் பிரகடனம் செய்யப்பட்டது மற்றும் அது 2019 டிசம்பர் 17 - ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் சிறப்பிதழில் வெளியிடப்பட்டது . 


4 . இந்தச் சட்டமுன்வடிவானது மேற்குறிப்பிட்ட அவசரச் சட்டத்தினை மாற்றிட விழைகிறது . 


கே .சி . வீரமணி 
வணிகவரித்துறை அமைச்சர் . 


கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


53 


2020 - ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 9 - ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , 
நோக்ககாரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவைவிதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 14/2020 


2013 ஆம் ஆண்டு தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலை பல்கலைக் கழகச் சட்டம் மற்றும் 

1976 ஆம் ஆண்டு தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் ( ஒழுங்குமுறைப்படுத்துதல் ) 
சட்டத்தை மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 

இந்தியக் குடியரசின் எழுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

பகுதி - 1 . 

முன்னுரை. 
1 . (1 ) இந்தச் சட்டம் , 2020 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு இசை மற்றும் கவின் குறுந்தலைப்பு மற்றும் 
கலை பல்கலைக் கழகம் மற்றும் தனியார் கல்லூரிகள் ( ஒழுங்குமுறைப்படுத்துதல் ) 
திருத்தச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

( 2) பிரிவுகள் 2 , 6 மற்றும் 7 ஆகியவை 2019 ஆம் ஆண்டு செப்டம்பர் 
திங்கள் 18 ஆம் நாளன்று நடைமுறைக்கு வந்து விட்டதாகக் கொள்ளப்படுதல் 
வேண்டும் மற்றும் இந்தச் சட்டத்தின் பிற வகைமுறைகள் மாநில அரசானது 
அறிவிக்கையின் வாயிலாகக் குறித்திடலாகும் அத்தகைய தேதியன்று நடைமுறைக்கு 
வருதல் வேண்டும் . 


பகுதி - II . 


தமிழ்நாடு சட்டம் 

30 / 2013 


2013 ஆம் ஆண்டு தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலை 

பல்கலைக் கழகச் சட்டத்திற்கான திருத்தம் . 
2 . (இதன்பின்பு இந்தப்பகுதியில் முதன்மைச் சட்டம் என குறிப்பிடப்படுவதான ) 1- ஆம் பிரிவிற்கான 
2013 ஆம் ஆண்டு தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலை பல்கலைக் கழகச் சட்டத்தின் திருத்தம் . 
1 - ஆம் பிரிவில், (1)- ஆம் உட்பிரிவிற்குப் பதிலாக , பின்வரும் உட்பிரிவானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" (1 ) இந்தச் சட்டமானது 2013 - ஆம் ஆண்டு, தமிழ்நாடு டாக்டர் 
ஜெ . ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக் கழகச் சட்டம் என 
வழங்கப்பெறும் . 


3 . முதன்மைச் சட்டத்தின் 15 - ஆம் பிரிவில் , (a ) கூறில் , " இசை அல்லது 15ஆம் பிரிவிற்கான 
கவின்கலை அல்லது நிகழ்த்துக் கலை ஆகியவற்றில் இளங்கலை பட்டத்துடன் திரு, 
கூடிய எனும் சொற்றொடருக்குப் பதிலாக , " இசை அல்லது கவின்கலை அல்லது 
நிகழ்த்துக் கலையில் முதுகலைப் பட்டத்துடன் கூடிய " எனும் சொற்றொடரானது 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

4 . முதன்மைச் சட்டத்தின் 22 - ஆம் பிரிவில் , (1 ) ஆம் உட்பிரிவில் , “ வகை 22ஆம் பிரிவிற்கான 
1 -பதவி வழி உறுப்பினர்கள் , எனும் தலைப்பின் கீழ் , இனம் (h ) - ற்கு பின்பு, பின்வரும் திருத்தம் . 
இனமானது சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" (i) சென்னை , எம் . ஜி . ஆர். அரசு திரைப்படம் மற்றும் மற்றும் தொலைக்காட்சி 
பயிற்சி நிறுவனத்தின் முதல்வர் . 

5 . முதன்மைச் சட்டத்தின் அட்டவணையில் , “பகுதி I " எனும் தலைப்பின் கீழ் , இணைப்புப் 
8 - ஆம் இனத்திற்கு பின்பு, பின்வரும் இனமானது சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : - ப 

- - பட்டியலுக்கானத் 

திருத்தம் . 
“ 9. சென்னை, எம் .ஜி . ஆர். அரசு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி 
நிறுவனம் " 


54 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


“ தமிழ்நாடு இசை 

6 . முதன்மைச் சட்டத்தில் , " தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலை பல்கலைக் 
மற்றும் கவின் 

கழகம் " என்ற சொற்றொடர் வருகின்ற இடங்களிலெல்லாம் , " தமிழ்நாடு டாக்டர் 
கலை பல்கலைக் 
கழகம் ” என்ற 

ஜெ . ஜெயலலிதாஇசைமற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் ” என்ற சொற்றொடரானது 
சொற்றொடருக்கான மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 
மாற்றீடு . 
“ தமிழ்நாடு இசை 

7 . எந்தவொரு சட்டத்திலும் அல்லது எந்தவொரு விதி , அறிவிக்கை , 
மற்றும் கவின் 

செயல்முறை , ஆணை , ஒழுங்குமுறைவிதி , துணைவிதி அல்லது அத்தகைய சட்டம் 
கலை பல்கலைக் 
கழகத்தின் ” மற்றும் 

அல்லது நிலைவிதிகளின் கீழ் உருவாக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட பிற ஆவணம் 
“ தமிழ்நாடு இசை மற்றும் முதன்மைச்சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட அல்லது தொடர்ந்து நடைமுறையில் 
மற்றும் கவின் உள்ள ஒழுங்குமுறைவிதிகள் ஆகியவற்றில் , " தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலை 
கலை பல்கலைக் 

பல்கலைக் கழகம் " மற்றும் " தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகச் 
கழகச் சட்டத்தின் ” 
சுட்டுகையின் 

சட்டம் ஆகியவற்றின் சுட்டுகைகளானது , முறையே , " தமிழ்நாடு டாக்டர் 
பொருள்கோள். ஜெ . ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் " மற்றும் " தமிழ்நாடு 

டாக்டர் ஜெ . ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகச் சட்டம் 
ஆகியவற்றின் சுட்டுகைகளாகப் பொருள் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

பகுதி - II . 


55 - A எனும் புதிய 

பிரிவினைப் 
புகுத்துதல் . 


19 / 1976 


1976 ஆம் ஆண்டு தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் (ஒழுங்குமுறைப்படுத்துதல் 

சட்டத்திற்கான திருத்தம் . 
8 . (இதன் பின்பு இந்தப் பகுதியில் முதன்மைச் சட்டம் 19/1976 - என முதன்மைச் சட்டம் 
குறிப்பிடப்படுவதான) , 1976 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் 19 
( ஒழுங்குமுறைப்படுத்துதல் ) சட்டத்தின் 55 - ஆம் பிரிவிற்குப் பின்பு , பின்வரும் 
பிரிவானது புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

" 55 - A . இசை , கவின் கலை மற்றும் நிகழ்த்துக் கலைக் கல்லூரிகள் 
சட்டத்திற்கான பொருந்துகை. - இந்தச் சட்டத்தின் எந்த ஒரு வகைமுறைகள் மற்றும் 
அதன்படி செய்யப்பட்ட விதிகள் ஆகியவை இசை , கவின்கலை மற்றும் நிகழ்த்துக் 
கலைக் கல்லூரிகளுக்கு அந்த அளவிற்கு பொருந்தும் என்றும் மற்றும் அறிவிக்கையில் 
குறிப்பிடப்பட்டுள்ள அத்தகைய மாற்றங்கள் மற்றும் வரையறைகளுக்கு உட்பட்டவை 
என்றும் அரசானது , அறிவிக்கையின் வாயிலாக பணிக்கலாம் . " 

9 . முதன்மைச் சட்டம் 19/ 1976 - இல் அடங்கியுள்ள எது எவ்வாறு இருப்பினும் , தமிழ்நாடு சட்டம் 
2013- ஆம் ஆண்டு தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலை பல்கலைக் கழகச் சட்டம் 30 /2013 
தொடங்கப்பட்ட நாளிலிருந்து , தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலை பல்கலைக் 
கழகத்தினால் இசை , கவின் கலை மற்றும் நிகழ்த்துக் கலைக் கல்லூரிகளுக்கு 
இணைப்பு வழங்கப்பட்டதாக , முதன்மைச் சட்டம் 19/ 1976 -இன் கீழ் தமிழ்நாடு 
அரசிதழில் தொடர்புடைய குறிப்பிட்ட நேரத்தில் , அனைத்து நோக்கங்களுக்காகவும் , 
தமிழ்நாடு அரசிதழில் இந்தச் சட்டம் வெளியிடும் நாள் வரை அரசால் அனுமதி 
வழங்கப்பட்டதாகக் கருதப்பட வேண்டும் மற்றும் கூறப்பட்டுள்ள கல்லூரிகள் தமிழ்நாடு சட்டம் 
2013 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலை பல்கலைக் கழகச் சட்டத்தின் 30/2013 
கீழ் கூறப்பட்ட பல்கலைக் கழகத்தின் மூலம் செல்லுந்தன்மையுடன் இணைப்பு 
வழங்கப்பட்டதாகக் கருதப்பட வேண்டும் . 


செல்லுந்தன்மை . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


55 


நோக்கக் காரண விளக்கவுரை 


1976 ஆம் ஆண்டு தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் ( ஒழுங்குமுறைப்படுத்துதல் ) சட்டத்தின் ( முதன்மைச் சட்டம் 19/1976 ), 
5( 3) ஆம் பிரிவின் கீழ் , எந்தவொரு பல்கலைக்கழகமும் , எந்தவொரு தனியார் கல்லூரிக்கும் , அவை நிறுவப்படுவதற்கு அரசால் 
அனுமதி வழங்கப்பட்டாலன்றி , இணைப்பு வழங்காது . ஆனால் தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகமானது 
12 தனியார் கல்லூரிகள் கல்வி நிறுவனங்களுக்கு தற்காலிக இணைப்பை வழங்கியுள்ளபோதும் , அவை அரசால் நிறுவ அனுமதி 
வழங்கப்படவில்லை . கூறப்பட்ட தனியார்கல்லூரிகள் கல்வி நிறுவனங்கள் பல்வேறு படிப்புகளுக்கு மாணவர்களைச் சேர்த்துள்ளதால் 
மற்றும் சில மாணவர்கள் ஏற்கனவே தற்காலிக பட்டயம் / பட்டச் சான்றிதழ்களைப் பெற்றுள்ளதால் , மாணவர்களின் அக்கறை 
மற்றும் நலனுக்காக , கூறப்பட்ட தனியார் கல்லூரிகள் நிறுவனங்களுக்கு அரசால் அனுமதி வழங்குவது அவசியமாகிறது மற்றும் 
மேற்கூறியவாறு , இணைப்பை வழங்கியதில் கூறப்பட்ட பல்கலைக்கழகத்தின் நடவடிக்கையை செல்லுந்தன்மையுடையதாக்குகிறது . 


2 . தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலைப் பல்கலைக்கழகத்தின் பெயரினை " தமிழ்நாடு டாக்டர் . ஜெ . ஜெயலலிதா இசை 
மற்றும் கவின்கலைப் பல்கலைக்கழகம் ” எனப் பெயர் மாற்றம் செய்து , 18 - 09 - 2019 ஆம் தேதியிட்ட , சுற்றுலா, பண்பாடு மற்றும் 
அறநிலையங்கள் துறையின் அரசாணை (நிலை) எண் .135 - இல் , அரசானது ஆணை பிறப்பித்துள்ளது . 


3 . மேலும் , இசை, கவின்கலை மற்றும் நிகழ்த்துக்கலைக் கல்லூரிகளால் நடத்தப்படும் படிப்புகளின் தன்மையைக் கருத்தில் 
கொண்டு , முதன்மைச் சட்டம் 19/1976 - இல் உள்ள தனியார் கல்லூரிகளை ஒழுங்குமுறைப்படுத்தும் வகைமுறைகள் அரசால் 
தேவையெனக் கருதப்படும் அத்தகைய மாற்றங்களுடனும் , கட்டுப்பாடுகளுடனும் , அத்தகைய கல்லூரிகளுக்கும் பொருந்தலாம் 
எனக் கருதப்படுகிறது . 


4 . எனவே , மேற்சொன்ன நோக்கங்களுக்காக 2013 ஆம் ஆண்டு தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகச் 
சட்டத்தை (தமிழ்நாடு சட்டம் 30/ 2013 ) மற்றும் 1976 ஆம் ஆண்டு தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் ( ஒழுங்குமுறைப்படுத்துதல் ) 
சட்டம் ( முதன்மைச் சட்டம் 19/ 1976 ) ஆகியவற்றை தக்கவாறு திருத்துவதென அரசு முடிவு செய்துள்ளது . 


5 . இந்தச் சட்ட முன்வடிவானது மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


க . பாண்டியராஜன் , 
தமிழ் ஆட்சி மொழி மற்றும் 
தமிழ் பண்பாட்டுத் துறை அமைச்சர் . 


56 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


சட்டமியற்று அதிகார ஒப்படைவு பற்றிய குறிப்பு 


இந்தச் சட்டமுன்வடிவின் 8 ஆம் கூறானது அதில் குறித்துரைக்கப்பட்டுள்ள நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு , 
அறிவிக்கைகளைச் செய்வதற்கு , அரசுக்கு அதிகாரமளிக்கிறது . 


2 . ஒப்படைவு செய்யப்பட்ட அதிகாரங்கள் இயல்பானவையேயன்றி தனித்தன்மை வாய்ந்தவையல்ல . 


க . பாண்டியராஜன் , 
தமிழ் ஆட்சி மொழி மற்றும் 
தமிழ் பண்பாட்டுத் துறை அமைச்சர் . 


கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


57 


2020 - ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 9 - ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , 
நோக்ககாரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 

சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 15/ 2020 


2019- ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1- ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டின் பணிகளுக்காகவும் , 
நோக்கங்களுக்காகவும் , மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து மேலும் குறிப்பிட்ட சில தொகைகளை 
ஒதுக்கீடு செய்ய வகை செய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் எழுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் பின்வருமாறு 
சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . இந்தச் சட்டம் , 2020 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் சட்டம் என வழங்கப்பெறும் . 


குறுந்தலைப்பு . 


2. மாநில அரசு , 2019- ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1- ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டின் 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் தேவைப்படுகிற ஆறாயிரத்து ஐநூற்று எண்பது கோடியே 
பதினைந்து இலட்சத்து இருபத்து நான்காயிரம் ரூபாய்க்கு மேற்படாத மேலுமானதொரு தொகையை 


2019 - ஆம் ஆண்டு 
ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் 
நாளில் தொடங்கிய 
நிதியாண்டின் 
பணிகளுக்காகவும் , 
நோக்கங்களுக்காகவும் 
மாநிலத் தொகுநிதிய 
த்திலிருந்து துணை 
நிதி ஒதுக்கம் செய்தல் . 


( a ) இணைப்புப் பட்டியலின் ( 3)- ஆம் கலப்பத்தியில் ( column) அறிவித்துள்ளவாறு , அந்த 

ஆண்டிற்காகத் தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையால் அனுமதிக்கப்பட்ட துணை மானியங்களையும் ; 


( b ) இணைப்புப் பட்டியலின் (4)- ஆம் கலப்பத்தியில் ( column ) அறிவித்துள்ளவாறு , அந்த 

ஆண்டிற்காக மாநிலத் தொகுநிதியத்திற்குச் சாட்டப்பட்ட துணைச் செலவினத்தையும் ; 


எதிர்கொள்வதற்காக மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்யலாம் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


இணைப்புப் பட்டியல் . 
( 2 - ஆம் பிரிவைக் காண்க). 


கோரிக்கை 
எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 

தொகுநிதியத்திற்குச் 
பேரவையால் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


( 5 ) 


( 3 ) 
( ரூ .) 


( 4 ) 
( ரூ.) 


( ரூ.) 


1 மாநிலச் சட்டமன்றம் 


வருவாய் 


90 ,44 , 000 


90 ,44 , 000 


மூலதனம் 


கடன் 


2 ஆளுநர் மற்றும் அமைச்சரவை 


வை 


வருவாய் 


1 , 000 


1 , 000 


மூலதனம் 


கடன் 


3 நீதி நிருவாகம் 


வருவாய் 


5 ,59, 20 , 000 


5 , 13, 76 , 000 


10, 72 , 96 , 000 


மூலதனம் 


கடன் 


4 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத் துறை 


வருவாய் 


32 ,000 


4 , 63 , 98 , 000 


4 ,64 ,30 ,000 

7 , 000 


மூலதனம் 


7 , 000 


கடன் 


5 வேளாண்மைத் துறை 


வருவாய் 


192 , 87 , 10 , 000 


192 ,87 ,10, 000 

7,24 ,37 ,000 


மூலதனம் 


7 , 24 ,37 ,000 


கடன் 


6 கால்நடை பராமரிப்பு ( கால்நடை பராமரிப்பு , பால்வளம் மற்றும் 

மீன்வளத் துறை) 


வருவாய் 


157 , 37 , 23 ,000 


157, 37 , 23 , 000 


மூலதனம் 


15 , 00 , 01 , 000 


15 , 00 , 01 , 000 


கடன் 


மீன்வளம் ( கால்நடை பராமரிப்பு , பால்வளம் மற்றும் மீன்வளத் 
துறை) 


வருவாய் 


21,67 ,43, 000 
16,98,01 ,000 


21 ,67 , 43, 000 
16 , 98 ,01,000 


மூலதனம் 


கடன் 


8 பால்வளம் ( கால்நடை பராமரிப்பு , பால்வளம் மற்றும் மீன்வளத் 

துறை) 


வருவாய் 


57 , 10 ,000 


57, 10 , 000 


மூலதனம் 


கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


59 


கோரிக்கை 
எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
பேரவையால் தொகுநிதியத்திற்குச் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 

( 4 ) 

( 5 ) 
( ரூ .) 

( ரூ .) 


9 பிற்படுத்தப்பட்டோர் , மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் 

சிறுபான்மையினர் நலத் துறை 


வருவாய் 


2 , 07 , 49 , 000 


2 , 07, 49 ,000 


மூலதனம் 


3 , 000 


3 , 000 


கடன் 


10 வணிக வரிகள் (வணிக வரி மற்றும் பதிவுத் துறை ) 


வருவாய் 


11 , 66 ,61, 000 


11, 66 ,61 , 000 


மூலதனம் 


கடன் 


19, 94 , 72 , 000 


19, 94 , 72 , 000 


11 முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப் பதிவு ( வணிக வரி மற்றும் வருவாய் 
பதிவுத் துறை) 

மூலதனம் 


கடன் 


12 கூட்டுறவு ( கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் 

துறை) 


வருவாய் 


2 , 00 ,08 , 000 


2 , 00 , 08 , 000 


மூலதனம் 


1 , 000 


1 ,000 
37,50, 000 


கடன் 


37 , 50 , 000 


13 | உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ( கூட்டுறவு , உணவு 

மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை ) 


வருவாய் 


2 , 363, 76 ,65 , 000 

2 , 50 , 00 , 000 


2 , 363, 76 , 65 , 000 

2 ,50, 00, 000 


மூலதனம் 


கடன் 


14 எரிசக்தித் துறை 


2 , 48 , 86 , 000 


வருவாய் 
மூலதனம் 


45 , 00 ,00 , 000 
63, 00 , 00 , 000 


2 , 48, 86 ,000 
45, 00 , 00 , 000 
63 ,00 ,00, 000 


கடன் 


16 நிதித் துறை 


வருவாய் 


9, 11 , 000 


9,11, 000 


மூலதனம் 


கடன் 


17 | கைத்தறி மற்றும் துணிநூல் ( கைத்தறி , கைத்திறன் , துணிநூல் வருவாய் 
மற்றும் கதர்த் துறை) 

மூலதனம் 


1 ,02 ,14 ,000 
1 ,20 ,00 , 000 

45 ,00 ,000 


1 , 02 , 14, 000 
1 , 20, 00 ,000 

45 ,00 ,000 


கடன் 


18 கதர் , கிராமத் தொழில்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் 

( கைத்தறி , கைத்திறன் , துணிநூல் மற்றும் கதர்த் துறை ) 


வருவாய் 


11,51, 70 , 000 


11 ,51,70, 000 


மூலதனம் 


கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


II 


கோரிக்கை 
எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 

தொகுநிதியத்திற்குச் 
பேரவையால் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 

( 3) 
( ரூ .) 

( ரூ .) 


19 மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத் துறை 


வருவாய் 


89, 14 ,93 ,000 


89 ,14 , 93 , 000 


மூலதனம் 


93 , 33 , 01 , 000 


6 , 52 , 92 , 000 


99 , 85 , 93 , 000 


கடன் 


20 உயர் கல்வித் துறை 


வருவாய் 


49 ,77 , 69 ,000 


49,77 ,69, 000 

4 , 000 


மூலதனம் 


4 , 000 


கடன் 


21 நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை 


வருவாய் 


2 , 19 ,27 ,000 


2 , 19, 27 , 000 
53,92,09, 000 


மூலதனம் 


41 , 78 , 01 , 000 


12, 14, 08 , 000 


கடன் 


22 காவல் (உள்துறை , மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை ) 


வருவாய் 


8 , 18 , 33 , 000 

2 , 000 


8 , 18 , 33 , 000 

2 ,000 


மூலதனம் 


கடன் 


23 தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் (உள்துறை , மதுவிலக்கு 

மற்றும் ஆயத்தீர்வைத் துறை ) 


வருவாய் 


93 , 98 , 000 


93 , 98 ,000 


மூலதனம் 


1, 000 


1 , 000 


கடன் 


24 


சிறைச்சாலைகள் (உள்துறை , மதுவிலக்கு மற்றும் 
ஆயத்தீர்வைத் துறை ) 


வருவாய் 


7 , 000 


7 ,000 
1,000 


மூலதனம் 


1 , 000 


கடன் 


வருவாய் 


85 , 35 , 000 


25 இயக்கூர்திகள் குறித்த சட்டங்கள் - நிருவாகம் (உள்துறை , 

மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை ) 


85 , 35 , 000 


மூலதனம் 


| 


கடன் 


26 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை 


வருவாய் 


47 ,09, 21 , 000 


47, 09 , 21 , 000 


மூலதனம் 


கடன் 


27 தொழில் துறை 


வருவாய் 


5 , 21 , 29, 000 


மூலதனம் 


5 , 96 , 62 , 000 ) 
73 ,78 ,00 , 000 
264 , 34 ,74 , 000 


11 ,17 ,91 , 000 
73 ,78 ,00, 000 
264 , 34 , 74 , 000 


கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கோரிக்கை 
எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
பேரவையால் தொகுநிதியத்திற்குச் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


(2) 


( ரூ . ) 


( ரூ .) 


( ரூ.) 


28 செய்தி மற்றும் விளம்பரம் (தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித் 

துறை) 


வருவாய் 


13 , 41 , 84 , 000 


13,41 ,84 , 000 


மூலதனம் 


கடன் 


29 | சுற்றுலா - கலை மற்றும் பண்பாடு ( சுற்றுலா, பண்பாடு மற்றும் 

அறநிலையங்கள் துறை ) 


வருவாய் 


10 , 28 , 14 , 000 


10, 28 , 14 , 000 


மூலதனம் 


5 , 00 ,70 , 000 


5 , 00 , 70 ,000 


கடன் 


30 எழுதுபொருள் மற்றும் அச்சு ( தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித் 

துறை) 


வருவாய் 


2 , 000 


2 , 000 


மூலதனம் 


கடன் 


31 தகவல் தொழில்நுட்பவியல் துறை 


வருவாய் 


15 , 90 , 87 , 000 


15, 90, 87 , 000 


மூலதனம் 


கடன் 


32 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


24 , 84 , 56 , 000 


24 ,84 ,56 , 000 


வருவாய் 
மூலதனம் 


17 ,66 , 08 , 000 


17 , 66 , 08 , 000 


கடன் 


33 சட்டத் துறை 


வருவாய் 


4 , 000 


4 , 000 


மூலதனம் 


கடன் 


34 நகராட்சி நிருவாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை 


வருவாய் 


58 , 83 , 13 , 000 


58, 83 , 13 , 000 


மூலதனம் 


5 , 00 ,01,000 


5 , 00 , 01 , 000 


கடன் 


35 பணியாளர் மற்றும் நிருவாகச் சீர்திருத்தத் துறை 


வருவாய் 


17 , 99 , 000 


12 , 000 
2 , 000 


18 ,11 ,000 

2 , 000 


மூலதனம் 


கடன் 


36 திட்டம் , வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை 


வருவாய் 


6 , 000 


6 , 000 


மூலதனம் 


கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கோரிக்கை 
எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
பேரவையால் தொகுநிதியத்திற்குச் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


( 3) 


( 5 ) 


( ரூ .) 


( ரூ .) 


( ரூ .) 


38 பொதுத் துறை 


வருவாய் 


50, 55 , 64 , 000 


1 , 000 


50 , 55 , 65 ,000 


மூலதனம் 


கடன் 


39 கட்டடங்கள் ( பொதுப் பணித் துறை ) 


வருவாய் 


72 ,63 , 000 


72 ,63, 000 
89,70, 37 ,000 


மூலதனம் 


89, 70 , 37 , 000 


கடன் 


40 பாசனம் ( பொதுப் பணித் துறை) 


வருவாய் 


24, 99, 000 


11 ,24, 000 


36 , 23 ,000 


மூலதனம் 


24 , 86 , 92 , 000 


20 , 01 , 38 ,000 


44 , 88 , 30 , 000 


கடன் 


41 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை 


வருவாய் 


5 , 94 ,88 ,000 


5 , 94 , 88 , 000 


மூலதனம் 


10 , 02 , 000 


57 , 17 ,61 , 000 


57 , 27 , 63 ,000 


கடன் 


42 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறை 


வருவாய் 


359 , 87 ,61 , 000 


359 , 87 ,61 , 000 


மூலதனம் 


468 , 64 , 60 , 000 


468 ,64 ,60, 000 


கடன் 


43 பள்ளிக் கல்வித் துறை 


வருவாய் 


73, 97 , 19, 000 


73, 97 , 19, 000 


மூலதனம் 


கடன் 


44 குறு , சிறு மற்றும் நடுத்தரத் தொழில் நிறுவனங்கள் துறை 


வருவாய் 


4 , 07 , 30 , 000 


4 , 07 , 30 , 000 


மூலதனம் 


கடன் 


45 சமூக நலன் மற்றும் சத்துணவுத் திட்டத் துறை 


வருவாய் 


4 ,41 , 98 , 000 


4 ,41 , 98 , 000 


மூலதனம் 


4 , 000 


4 ,000 


கடன் 


46 தமிழ் வளர்ச்சி ( தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித் துறை ) 


வருவாய் 


85 , 30 , 000 


85 , 30 , 000 


மூலதனம் 


கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கோரிக்கை 
எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
பேரவையால் தொகுநிதியத்திற்குச் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 


(2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


( ரூ.) 


( ரூ.) 


( ரூ.) 


47 இந்துடா 


இந்து சமய அறநிலையத் துறை ( சுற்றுலா, பண்பாடு மற்றும் 
அறநிலையங்கள் துறை) 


27 ,22 , 000 


27, 22 , 000 


வருவாய் 
மூலதனம் 


கடன் 


48 போக்குவரத்துத் துறை 


வருவாய் 


49 , 76 , 000 


49, 76 , 000 


மூலதனம் 


694 , 38 , 85 , 000 


694 , 38 , 85 , 000 
206 , 52 , 48 , 000 


கடன் 


206 ,52 , 48 , 000 


49 இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறை 


வருவாய் 


2 , 60 , 18 , 000 


2 ,60, 18 , 000 


மூலதனம் 


கடன் 


50 ஓய்வூதியங்களும் , ஏனைய ஓய்வுக்கால நன்மைகளும் 


வருவாய் 


1 ,000 


மூலதனம் 


கடன் 


51 இயற்கைச் சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு 


220 , 08 , 51 , 000 


220 , 08 , 51 , 000 


வருவாய் 
மூலதனம் 


கடன் 


52 மாற்றுத் திறனாளிகள் நலத் துறை 


வருவாய் 


7 , 000 


7 , 000 


மூலதனம் 


1 ,000 


1 , 000 


கடன் 


54 வனம் (சுற்றுச்சூழல் மற்றும் வனத் துறை) 


வருவாய் 


42, 62 , 63 , 000 


32 , 69 , 000 


மூலதனம் 


39,98 ,39,000 
16 , 72 ,00 , 000 


42, 95 , 32 , 000 
39 ,98 ,39,000 
16, 72 , 00,000 


கடன் 


கடன் செலவுகள் 


வருவாய் 


49 , 10 , 64 , 000 


49, 10 , 64 , 000 


மூலதனம் 


கடன் 


பொதுக் கடன் - திருப்பிச் செலுத்துதல் 


வருவாய் 


மூலதனம் 


கடன் 


338 , 22 , 00 , 000 


338 , 22 , 00 , 000 


64 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கோரிக்கை 
எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் 

மாநிலத் 
பேரவையால் தொகுநிதியத்திற்குச் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 

( 4) 

( 5 ) 
( ரூ .) ( ரூ.) 

( ரூ .) 


( 3) 


மொத்தம் 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


3 , 887 , 76 , 32 , 000 
1 ,642 , 17 ,61 , 000 

551 ,41 ,72 , 000 
6 ,081,35 , 65 ,000 


64, 71 , 60 , 000 
95 , 85 , 99 , 000 
338, 22 , 00 , 000 
498 ,79,59, 000 


3 , 952 , 47 ,92 , 000 
1 , 738 , 03 , 60 , 000 

889 ,63 ,72 , 000 
6,580, 15,24, 000 


பெருமொத்தம் 


நோக்க - காரண விளக்கவுரை . 


இச்சட்ட முன்வடிவானது 


(a ) 2019- ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டிற்காக தமிழ்நாடு சட்டமன்றப் 

பேரவையால் அனுமதிக்கப்பட்ட துணை மானியங்களையும் ; 
( b ) அந்த ஆண்டிற்காக , மாநிலத் தொகுநிதியத்தின் மீது சாட்டப்பட்ட துணைச் செலவினத்தையும் , 


எதிர்கொள்வதற்குத் தேவைப்படும் தொகையை அந்நிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்ய வகை செய்வதற்காக , அரசமைப்புச் சட்டத்தின் 
204 - ஆம் உறுப்பின் (1) - ஆம் கூறுடன் இணைத்துப் பொருள் கொள்ளப்பட வேண்டிய 205 - ஆம் உறுப்பினையொட்டி அறிமுகப்படுத்தப்படுகின்றது . 


ஓ . பன்னீர்செல்வம் , 
துணை முதலமைச்சர் . 


கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


